T. 1840 


GOVERNMENT 


Le Tours 
MADRAS GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS SERIES NO 17 . 


OF 
MAL 


日 
进取 


MADRAS 


வசு சரித்திரம் 
(தொண்டைமாந்துறை அம்பலத்தாடும் ஐயன் இயற்றியது ) 


VASU CARITTIRAM 


of 
Tondaimánturai Ambalattādum Aiyan 


EDITED BY 
T. CHANDRASEKHARAN , M.A. L. T. 
Curator, Government Oriental Manuscripts Library, MADRAS . 

and the staff of the Library , 


Under the orders of the Government of Madras 


1952 


[ Price : 2-12-0 . 


INTRODUCTION 


This work VASUCHARITRAM describes the history of the king 
Uparichara vasu . It was originally written in Telugu by the poet 
Ramaraja Bhushana . The Tamil version was written at the com 
mand of Thimme Bhupatbi who lived at Maduvai . This Thimma 
Bhupathi was born to Thirumalai Raya due to the blessings of the God 
Sipa - the presiding deity of Valikandapuram . He belonged to the 
Pand & family (Vide Mukavuraippadalam verse 32 ) . The name Panda 
may refer to the members of Vijayanagar family belonging to the Aravidu 
dynasty . As a number of Thirumalai Rayas are known to have existed 
it is difficult to identify the person of that name having Thimma Bhupathi 
as his son ( Vide Mukavuraippadalam verse 32 ) . 

Most probably Thirumalai Raya was a feudatory king under the 
Emperor of Vijayanagar exercising authority over a portion of Tamil 
districts having his capital Madupai ne 

near Valikandapuram , 
which is in the Tirichirapalli District. This , Madayai cannot be 
identified now . Thimma Bhupathi succeeded to his father s position 
after his death . He was known for his munificence especially to poets . 
His greatness is described in verses 32 to 38 in Mukavuraippa dalam . He 
caused the Telugu version of the Vasucharitram to be translated in 
Tamil through Thondaimanthurai Ambalattadum Ayyan . The 
Telugu original was 

original was written in 1570 A. D. The Tamil translation 
should have been written not long after this date . Hence this work 
may be assigned to the last part of the 16th Century or the beginning 
of the 17th Century . 

The same Thimma Bhupathi was also responsible for the com 
posing of the work Adiparuvatta diparuyam which is also published by this 
Library as No. XVI in the Madras Government Oriental Manuscripts Series . 


as 


AUTHOR 


The name of the author is Thondaimanthurai Ambalattadum 
Ayyan . He lived in Thondaimanthurai . He composed this work in 
Tamil at the command of Thimma Bhupathi . ( Vide verse 39 of 
Mukayura ippadalam ) . More details of the author are not available . From 
his introduction to his work , it is known that he was a great devotee 
of God Siya . He has praised his patron Thimma Bhupathi in & 
number of verses ( Vide my Tamil Introduction ) . 


THE WORK 


It has been said that it is a translation of the Telugu version . It can 
be favourably compared with Tamil Classics like KAMBA RAMAYANAM . 


VILLI BHARATAM , NAIDATHAM etc. It consists of 1003 verses 
divided into 32. Patalas . Though the first 12.verses of the Nagarpuri 
Patalam are not printed on account of their absence in the original , the 
numbering of verses is retained as found in the original. There are lacunae 
in a few places . Readings suggested by me are given in square brackets. 
Where lacunae could not be filled up due to the very injured condition of 
the manuscript , the verses have been printed as found in the original 
indicating the lacunae by means of dots . The headings are given by me 
to give an idea of the contents of the verses . 

This work is based upon a single manuscript R. No. 1050 written 
on paper . This was acquired in the year 1934 by transcription from the 
manuscript in the possession of the late Mahamahopadhyaya Dr. 
U. V. Swaminatha Iyer , the pioneer in the field of research in Tamil . 
The press copy was once again compared with the original now deposited 
in Dr. U. V. Swaminatha Iyer Library in the Theosophical Society , 
Adyar . My thanks are due to the authorities of that Library . I must 
also thank Sri V. R. Kalyanasundaram and Sri V. S. Krishnan , Pandits 
of this Library for preparing the press copy and correcting the proof. The. 
Kesari Printing Wcrks have also to be thanked for the neat and quick 
execution of the printing of this work . 


Government Oriental Manuscripts 

Library , Madras , 
Dated the 17th December 1951 . 


T. CHANDRASEKHARAN . 


1 


முன்னுரை 
வசு சரித்திரம் என்னும் இத் தமிழ் நூல் , உபரிசரவசு என்று 
சிறப்புப் பெயர் கொண்ட சேதி நாட்டு மன்னனது வரலாற்றைச் 
சுவைமிகுந்த தமிழ்ப் பாடல்களினால் உணர்த்தும் ஒரு காப்பியமாகும் . 
இவ் வசுவினைப்பற்றி , மகாபாரதம் ஆதிபருவத்தில் சுருங்கக் கூறப் 
பட்டுளது . இவ்வரலாறு , முதலில் இராமராஜபூஷண கவி என்பவரால் 
தெலுங்கில் இயற்றப்பட்டது . பிறகு அதனைப் பின்பற்றித் தமிழில் 
ஆக்கப்பெற்றது . மடுவை என்ற ஊரில் வசித்த திம்மபூபதி என்னும் 
வள்ளலின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்நூல் இயற்றப் பெற்றதாக 
நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் . 

நூல் ஆக்குவித்தார் 
இந்நூலை ஆக்குவித்த வள்ளல் , திருவாலிகண்டபுரம் என்ற தலத்தில் 
கோயில் கொண்டுள்ள சிவபெருமான் அருளால் திருமலைராயர் என் 
பார்க்குப் பிறந்தவன் என்றும் , பண்ட குலத்தைச் சேர்ந்தவன் 
என்றும் இந்நுலாசிரியர் குறிப்பிடுகின்றார் . ) அப்பாடல் : 

கருதருமவ் வாலி நகர் மதிச்சடிலக் கடவுடிருக் கருணை தன்னால் 
திருமலைத னிடத்தினுதித் தொரு நேமி வையமுடைச் செல்வ னாகி 
வரமிலகு வாள் கொடுதெவ் விருளகற்றிப் பரிதியென வயங்கினானால் 
விரிகமலங் கமழ்மடுவைப் பண்டகுல திம்மையனாம் வேந்தர் வேந்தே . 

[ முகவுரைப் : 32 ) . 
என்பது . பண்டகுலம் என்பது 

விஜயநகரத்தைச் 
ஆரவீடி என்ற பரம்பரையினரைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் . 
திருமலைராயர் என்ற பெயருடன் பலர் இருந்திருப்பதால் எந்தத் 
திருமலைராயரின் புதல்வன் இத்திம்மபூபதி என்பது தெளிவாக அறியக் 
கூடவில்லை . இன்னும் , இந்நூலாசிரியர் இவ்வரசனை திருமலைபெற் 
றருளுமணி வன்னுடர் தமதரசு திம்மபூபன் 

முகவுரைப் 
படலம் 33 ஆம் செய்யுளில் குறிப்பிடுகின்றார் . ஒருகால் , திம்மைய 
வரசன் தந்தையாராகிய திருமலைராயர் விஜயநகர அரசரின் 
பிரதிநிதியாகத் தமிழ்நாட்டில் வாலிகண்டபுரத்தருகே மடுவை 
என்ற தலத்தில் தங்கி ஆட்சி புரிந்திருக்கக் கூடும் . வாலிகண்ட 
புரம் என்பது 

திருச்சிராப்பள்ளி ஜில்லாவிலுள்ளது. 
மடுவை 

ஊர் இப்பொழுது எங்குள்ளது , எப்பெயரால் 
வழங்கப்படுகிறது 

தெரியவில்லை. தந்தைக்குப்பின் 
திம்மையன் ஆட்சிப் பொறுப்பை மேற்கொண்டு புகழ்பெற்று 
வாழ்ந்தான் . பல தமிழ்ப்புலவர்களை ஆதரித்தான் . பகைவர்களை 
வென்றான் . இவ்வரசனது சிறப்பு முகவுரைப் படலம் 32-38 ஆம் 


. 


சார்ந்த 


என்று 


என்ற 


என் 


I 


iv 


பாடல்களில் விரிவாகக் கூறப்பட்டுள்ளது . இவ்வரசன் தொண்டை 
மாந்துறை அம்பலத்தாடும் ஐயன் என்பவரைக் கொண்டு தெலுங்கில் 
இருந்த வசுசரித்திரத்தைத் தமிழில் இயற்றுவித்தான் , தெலுங்கு 
வசுசரித்திரம் கி . பி . 1570 ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டதாக 
அந்நூலுள் கூறப்பெற்றுள்ளது . அதற்குச் சில ஆண்டுகட்குப் 
பின்பே இந்நூல் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவு . 
ஆதலின் இவ்வள்ளல் 16 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலோ , 17 ஆம் 
நூற்றாண்டின் தொடக்கத்திலோ வாழ்ந்தவன் என்று கொள்ளல் 
தகும் . வேறு வகையில் இவன் காலத்தை அறிய இயலவில்லை. 
இந்நூலைப் போலவே . ஆதிபருவத் தாதி பருவம் என்ற தமிழ்க் காப்பி 
யத்தையும் ஆக்குவித்தவன் இவ்வள்ளல் என்பதனை அந்நூலின் 
முன்னுரையில் காணலாம் . 

நூலாசிரியர் 
இந்நூலாசிரியரின் பெயர் தொண்டைமாந்துறை அம்பலத்தாடும் 
ஐயன் 

என்பது முன்பே கூறப்பட்டது . இவர் தொண்டைமாந்துறை 
என்ற ஊரில் வாழ்ந்தவராவர். இவ்வூரும் திருச்சிராப்பள்ளி ஜில்லா 
வில் இருக்கிறது . திம்மையவரசன் வேண்டுகோளுக்கு இணங்கத் 
தெலுங்கு வசு சரித்திரத்தைத் தமிழில் இயற்றினார் இவர் . இவற்றை 
உணர்த்தும் செய்யுட்கள் : 

மேதகு மினைய பெற்றி மேவிய திம்மை யன் றன் 
மூதறி வுடைமை தோன்ற முதிர்புகழ் வசுவின் சீரை 
யோதுக வென்றா னென்பா லுயர்பல வரிசை நல்கி 
யாதலி னியம்ப லுற்றே னறுமுகன் கருணை கொண்டு . 

( முகவுரைப் : 39 ) . 
விரிபுகழ் வசுசரித மெனுந்தெலுங்கி னருத்தமதை விரித்து ரைத்தார் 
இருவர்மா துலனமச்சி வாயையன் பாலைய னிவர்கள் பூவிற் 

சாருபமிகு தமிழ் செய்தான் வீரமிகு தொண்டை மாந் துறையில் வாழும் 
பெருமைதிகழ்ந் திடுமம்ப லத்தாடு மையனெனப் பேர்பெற் றானே . 

( வசுசரித் : இறுதிச் செய்யுள் ) . 
என்பனவாம் . முதலில் தெலுங்கிலுள்ள வசுசரித்திரத்தின் பொருளை 
நமச்சிவாயதேவன் என்பவருக்கு வீரசைவப் பாலைய தேவன் என்பவர் 
கூறியதாக இந்நூ லுள் ஒரு பாடல் காணப்படுகிறது ; அது : 

விரிபுகழ்சேர் வசுசரிதை தெலுங்கையருந் தமிழதனால் விளம்பு 
யுரியகலை பயின மச்சி வாயதேவ னுக்கருத்த முரைசெய் தானுல் ( தற்கே 
பெருமையுற விதழ்குவியா ராமகதைத் தொடைபுனைந்தோன் 

[ பேரன் ஞானத் 
திருமருவும் வீரசைவப் பாலையன் சேய் பாலைய தேவன் றானே . 

( முகவுரைப் : 40 ). 
என்பதாம் . நூலின் இறுதிப் பாடலில் , 


" விரிபுகழ் வசுசரித மெனுந்தெலுங்கி னருத்தமதை விரித்து ரைத்தார் 

இருவர்மா துலன மச்சி வாயையன் பாலைய னிவர்கள் 
என்று கூறப்பட்டுளது . ( இவற்றால் , தெலுங்கில் அமைந்த வசுசரித் 
திரத்தின் பொருளைத் தமிழில் " நமச்சிவாய தேவன் , பாலைய 

, தேவன் 
என் போர் விரித்துரைத்தனர் என்பதும் , அவர்களிடமிருந்து கேட்ட 
தனைத் தொண்டைமாந்துறை அம்பலத்தாடும் ஐயன் இச் சீரிய தமிழ்க் 
காப்பியமாக இயற்றினார் என்பதும் தெளிவாகின்றன . 

இவ் 
வாசிரியரைப் பற்றிய வரலாறு விரிவாகப் புலப்படவில்லை . இவரும் 
திம்மபூபதி காலத்தவர் . சிறந்த சிவனடியார் . இவர் திருவாலிகண்ட 
புரத்துச் சிவபெருமானிடம் அளவில்லாத பக்தி கொண்டவர் என்பது 
முகவுரைப்படலத்தில் , சிவபெருமான் , உமாதேவியார் முதலானோ 
ரைப் பற்றிக் கூறியுள்ள செய்யுட்களால் நன்கு விளங்கும் . 

கம்பர் , வில்லிபுத்தூரார் முதலான கவிஞர்களைப் போல , இப் 
புலவர் பெருமானும் தம்மையாதரித்த திம்மபூபதியை இந்நூலுள் 
பாராட்டியுள்ளார் . அவற்றுள் சிலவிடங்களைக் கீழே காண்போம் . 
குளங்களில் வெண் தாமரையும் செந்தாமரையும் 

கலந்து 
காணப்படுகின்றன . அவற்றை ஆசிரியர் புகழும் வெற்றியும் சேர்ந்து 
திம்மையவரசனிடம் வாழ்வதுபோல இருக்கின்றன என்று குறிப் 
பிடுகிறார் : அச்செய்யுள் : 

விடல் ரும்புனல் தடத்திடை விரைகொள்வெண் கமலத் 
தொடுசி றந்தசெந் தாமரை பலகலந் துறைதல் 
மடுவை யம்பதித் திம்மையன் சீர்த்தியும் வயமும் 
இடம தொன்றினில் வாழ்ந்திடு மியல்பினை யேய்க்கும் . 

( வசந்தப் : 8 ] . 
என்பதாம் . 


தடாகப்படலத்தில் கிரிகையும் மற்றத் தோழியர்களும் ஒரு 
பொய்கையைக் கண்டதாகக் கூறுகின் றபொழுது , அப்பொய்கை 
" திம்மையன் அறிவினைப்போல் தூய்மையாகவும் , அவன் கல்விப் 
பெருமைபோன்று நீர் நிறைந்தும் , புலவர்கள் அவனைப் பாடிய 
பாடல்களையொத்து அலங்காரங்களுடன் கூடியதாகவும் விளங்கியது 
என்று கூறுகிறார் . அப்பாடல் : 

அறமுடைத் திம்மை யன்ற னறிவெனப் புனித மாகி 
பெறலரு மன்னோன் கல்விப் பீடுபோ னிறைந்த வன்கொண் 
மறுவிலொண் பாடல் போல மலரலங்காரம் பெற்று 
நறைகமழ்ந் திலங்கும் பொய்கை நலம்பல நாடி நின்றார் . 

( தடாகப் . 4 ) . 
என்பது . 


vi 


சந்திரோதயப் படலத்தில் , வெண்ணிலவு பரவுதலையும் இருள் 
நீங்குவதையும் குறிப்பிடும்பொழுது திம்மையன் புகழ்வெள்ளம்போல் 
வெண்ணிலவு எங்கும் பரவியது என்றும் , அவன் அளித்த பொரு 
ளைப் பெற்ற இரவலரிடம் வறுமை நீங்கியது போல இருள் அகன்றது " 
என்றும் கூறுகிறார் . 
அச்செய்யுள் பின் வருமாறு : 

திருவளர்தென் மடுவைநகர்த் திம்மையன்றன் புகழ்வெள்ளம் 
பெருகியது போல்யாண்டும் பிறங்கியதால் வெண்ணிலவு 
புரிவினுட னவனளிக்கும் பொருளேற்ற விரவலர்பால் 
மருவியநல் குரவகன்ற வாறுபோ லகன் றதிருள் . 

[ சந்திரோதயப்: 33 ] . 


-- 


மீட்சிப்படலத்தில் , வசு கிரிகையுடன் தனது நகர் அடைந்து 
அரசசபையில் வீற்றிருக்கும்பொழுது பலருக்கும் பரிசளித்தான் 
என்பதைக் கூறவந்த ஆசிரியர் இவ்வுலகத்தில் யாவர் வந்து கேட்பி 
னும் இல்லையென்று கூறாது பல பொருள்களையும் அளிக்கும் திம்மைய 
னைப்போல ” என்று கூறிச் சிறப்பிக்கின்றார் . ( மீட்சிப் : 23 ) . 
இவ்வாறு தம்மை ஆதரித்த 

ஆதரித்த பெருவள்ளல் திம்மபூபதியை 
இப் புலவர் பெருமான் உரிய இடங்களில் உவமை முகமாகப் 
பாராட்டியிருப்பது அறிந்து போற்றற்குரியதாம் . 


நூல் 


( இந்நூல் தெலுங்கு வசுசரித்திரத்தின் வழிவந்தது என்பது 
முன்பே கூறப்பட்டது . தமிழில் சிறந்த கற்பனைகளுடன் விளங்கும் 
கம்பராமாயணம் , வில்லிபாரதம் , நைடதம் முதலிய காப்பியங்களுக்கு 
அடுத்ததாகக் கூறப்பெறும் தகுதிவாய்ந்தது . உவமை , தற்குறிப் 
பேற்றம் , சிலேடை , யமகம் முதலான அணிகள் விரவப் பெற்றது . 
அகப்பொருள் துறைகள் பலவும் அமைந்திருப்பது . இந்நூல் சிருங்கார 
வருணனையில் தலைசிறந்து காணப்படுகிறது . இவ்வழகிய நூல் 32 பட 
ங்களாகப் பகுக்கப்பட்டுளது . கடவுள் வாழ்த்துச் செய்யுள் உட்பட 
1003 பாடல்களைக் கொண்டது . பாடல்களின் எண்ணிக்கை ஒவ் 

படலத்தின் இறுதியிலும் மூலப்பிரதியிலிருந்தபடியே 
இப்பதிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது . நகர்புரிபடலத்தில் முதல் 
12 செய்யுட்கள் மூலப் பிரதியிலேயே இல்லை . ஆயினும் பாடல் 
எண்ணிக்கை அவற்றையும் சேர்த்தே குறிப்பிடப்பட்டிருக்கிறது .. 

இடையிடையே சில பாடல்களில் சில சொற்கள் , எழுத்துக்கள் , 
வரி முதலியவை விடுபட்டுள்ளன . எவ்வகையிலும் அவை கிடைக்கப் 


வொரு 


vii 


பெறவில்லை . பொருள் நோக்கத்தையறிந்து சில இடங்களில் [ ] இக் 
குறிகளுக்கிடையில் சில சொற்களும் எழுத்துக்களும் இப் பதிப்பில் 
சேர்க்கப்பட்டுள்ளன . மிகவும் சிதைந்து உள்ள இடங்கள் ........ என் று 
இவ்வடையாளத்துடன் ஏட்டில் உள்ளவாறே பதிப்பிக்கப்பட் 
டுள்ளன . பாடல்கள் முழு உருவத்துடன் கிடைத்து வெளியிடுவதே 
மிக்க மகிழ்ச்சிக்கு உரியதாயினும் , இப்பொழுதுள்ள 

நிலையிலும் 
சிறிது காலத்தில் இந்நூல் சிதைந்துவிடுமோ என்ற அச்சத்தால் 
இயன்றவரை ஒழுங்குபடுத்தி வெளியிடப்படுகிறது . பாடல்களில் 
கூறப்பட்ட பொருட்சுருக்கத்தை உணர்ந்து கொள்ளுவதற்காகத் 
தலைப்புக்கள் கொடுத்துள்ளேன் . 

இது , இந் நூல்நிலைய மூவருடக் காட்லாக்கு R 1050 ஆம் எண் 
ணின் கீழ் வருணிக்கப்பட்டுள்ள காகிதக் கையெழுத்துப் பிரதியி 
லிருந்து பெயர்த்து எழுதி அச்சிடப்பெறுகிறது . அப்பிரதி 

அப்பிரதி மகா 
மகோபாத்யாய ; தாக்ஷிணாத்ய கலாநிதி ; டாக்டர் ; உ . வே . சாமிநா 
தையர் அவர்களிடமிருந்த பிரதியைப் பார்த்து 1934 ஆம் ஆண்டு 
இந் நூல்நிலையத்தில் எழுதிவைக்கப்பட்டதாகும் . | 

இதனை அச்சிடும்பொழுது ஏற்பட்ட சில ஐயங்களை மூலப் 
பிரதியைப் பார்த்துத் திருத்தஞ்செய்து கொள்ள அன்புடன் அநுமதி 
தந்த , அடையாறு ; மகாமகோபாத்யாய சாமிநாதையர் நூல்நிலைய 
அதிகாரிகளுக்கும் , மூலப்பிரதியிலிருந்து பெயர்த்து எழுதி அச்சிடு 
வதற்குரிய வகையில் அமைத்துக்கொடுத்த 

நூல்நிலைய 
பண்டிதர்கள் ; ஸ்ரீ V. R. கல்யாணசுந்தரம் , ஸ்ரீ V. S. கிருஷ்ணன் 
ஆகியோர்க்கும் எனது நன்றி உரியதாம் . 


17-12-51 
சென்னை . 


தி . சந்திரசேகரன் . 


. 


வசு சரித்திரம் 


கர் 


கதைச் சுருக்கம் 

படலம் : -1 : 
மடுவை என்ற பதியைத் தலைநகராகக் கொண்டு திம்மையவரசன் 
என்பவன் ஆட்சி புரிந்துகொண்டு இருந்தான் . அவன் திருவாலிகண்ட 
புரத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் கருணையினால் திருமலைராயர் 
என்பவர்க்குப் புதல்வனாய்த் தோன்றியவன் . கல்வி கேள்விகளில் 
சிறந் தவன் . பகைவர்களை வென்றவன் . தருமசிந்தையுடையவன் . 
தமிழ்ப்புலவர்களை ஆதரித்தவன் . அவன் வேண்டுகோளின் படி 
தெலுங்கில் உள்ள வசு சரித்திரத்தைத் தொண்டைமாந்துறை 
அம்பலத்தாடும் ஐயன் என்பவர் தமிழில் இயற்றினார் . 

படலம் : -2 . 
நைமிசாரணியத்தில் சவுன 

முதலான தவமுனிவர் 
கூடியிருந்தனர் . அக்கூட்டத்தில் ரௌமகருஷணி என்ற முனிவர் 
பெருமான் ஒருவர் இருந்தார் . அவரைப் பார்த்து மற்ற முனி 
வர் முனிவரே , இந்திரன் அளித்த வளங்கள் நிறைந்த விமா 
னத்தின் மீது அமர்ந்து , தெய்வத்தன்மை பெற்று , 

ஆகாயம் , 
பூவுலகம் எங்கும் தடையின்றி விருப்பத்தோடு சஞ்சரிக்கும் வலிமை 
பெற்ற அரசன் யாவன் ? அவன் வரலாற்றை எங்களுக்குக் கூறியருள 
வேண்டும் ” என்று கேட்டுக் கொண்டனர் . முனிவர்கள் கூறியதைக் 
கேட்ட ரௌமகருஷணி அவர்களை நோக்கி " நீங்கள் கூறியபடி 
உள்ள அரசன் , அளவிலாப் புகழ் பெற்று மனுநெறிதவறாது செங் 
கோல் செலுத்தும் வசு என்பவனாவான் . அவன் சரிதத்தைக் கேளுங் 
கள் என்று கூறத் தொடங்கினார் . 

சேதிநாடு என்பது எல்லாக் கலைகளுக்கும் இருப்பிடமாய் 
இருந்தது . அது ஐம்புலன்களுக்கும் விருந்து செய்யக் கூடியது . புலவர் 
களால் பாடப் பெற்றது . அந்நாட்டின் தலைநகரம் அதிஷ்டானபுரி . 
அந்நகரத்தைச் சுற்றிய மதில் ஆகாயத்தை அளாவி இருந்தது மதிலை 
வளைந்து அகழி ஒன்று மிக ஆழமுடையதாக விளங்கியது . 

கடல் 
போன்று காணப்பட்டது அகழி . அந்நகரில் , வசிக்கும் அந்தணர் , 
சிறந்த ஒழுக்கம் உடையவர் . தருமசிந்தனை யுள்ளவர் . ஒப்பற்ற கல்வி 
கேள்விகளை யுடையவர் . மிகுந்த அறிவினைப்பெற்றவர் . புதன் , 
பிருகஸ்பதி இவர்களைப் போன்ற புத்திமான்கள் . 

அந்நகர் வாழ் அரசர்கள் உயர்ந்த குலத்திலுதித்தவர் . சிறந்த 
வீரர் . போர் முனையில் பின்வாங்காத உறுதியுள்ளவர் . மிகுந்தசெல் 
வம் பெற்றவர் . யானைப்படை , குதிரைப்படை இவைகளை யுடையவர் . 


ix 


: 


. 


வணிகர்கள் எல்லோரிடமும் மிகுந்த அன்புள்ளவர்கள் . பிறர் 
அடைந்த துன்பத்தைத் தீர்ப்பவர் . நல்வழியிலே சேர்த்த பொருளை 
மிகுதியாகப் பெற்றவர் . துன்பமில்லாது வாழ்பவர் . அவர் பெருமை 
பேசுவதற்கு அரியது . 

வேளாளர் செழிப்பான நிலங்களைப் பயிர் செய்து தானியங்களை 
விளைவிப்பார்கள் . அறுவடை செய்த தானியங்களை மூட்டை மூட்டை 
யாகக் கட்டிவண்டிகளில் ஏற்றிச் செல்லுவார்கள். நாட்டு மக்களின் 
உயிர்நாடியாகிய வேளாண்மைத் தொழில் அந்நகர வேளாண் மக்க 
ளால் திறமாக நடத்தப்பெற்று வந்தது . மக்கள் கவலையின்றி வாழ்ந் 


தனர் . 


இந்நகரில் , நால்வகைப் படைகளும் நிறை 
நந்தவனங்கள் ஆங்காங்கு மலர்கள் நிறைந்த மரங்களோடும் . பழங்கள் 
குலுங்கும் தருக்களோடும் காட்சி யளித்தன . சுத்திமதி என்னும் 
தெய்வத்தன்மை பெற்ற நதிநீர் பாய்ந்து சேதிநாட்டையும் அதிஷ் 
டானபுரியையும் வளம் பெறச் செய்தது . 

படலம் : -3 . 
இத்தகைய சிறப்பு வாய்ந்த சேதிநாட்டுத் தலைநகராகிய 
அதிஷ்டான புரியில் வசு என்ற அரசன் தங்கி ஆட்சி புரிந்து வந்தான் . 
அவன் சூரியன் போன்ற ஒளியுடையவன் , மன்மதன் போன்ற 
உருவச்சிறப்புடையவன் . சிறந்த கல்வி கேள்விகளை யுடையவன் . 
பகைவர்களை வென்றவன் . தன்னை மதிப்பவர்களுக்கு இனியவன் . 
எதிர்ப்பவர்களுக்கு இன்னாதவன் . 

புலவர்களை ஆதரிப்பவன் . 
மழைபோல் பொழியும் தானத்தை யுடையவன் . பலருந் தன்னைத் 
தொழும் பெருமை 

வாய்ந்தவன் . சுத்திமதிநதியின் குறுக்கே 
விழுந்திருந்த கோலாகல பருவதத்தைத் தனது கால்நகத்தினால் 
எற்றியவன் இவ்வரசனின் வலிமையைக் கேள்விப்பட்டு இந்திரன் 
இவனோடு நட்புக்கொண்டான் . இவன் கால்நகத்தினால் எடுத் 
தெறியப்பட்ட பருவதம் நதிக்குப் பக்கத்தில் விழுந்து கிடந்தது . 
இவ்வரசன் தன் நண்பனுடன் அங்குச் சென்று தங்குவதுண்டு , 

படலம் : 4--6 . 
அந் நகரில் அழகிய நந்த வனம் ஒன்று இருந்தது அப்பொழுது 
வசந்த காலம் . மரங்களில் குயில்கள் கூவின . தடாகங்களில் தாமரை 
மலர்கள் மலர்ந்தன . நந்தவனத்தைப் பாதுகாக்கும் வனபாலர் 
பல கையுறைப் பொருள்களுடன் வசுவரசன் முன்புவந்து பொழில் 
வளத்தைக் றி , நந்தவனத்திற்கு எழுந்தருளுமாறு 
நின் றனர் . 

வசு வேந்தன் வனபாலர் வேண்டுகோளுக்கு இணங்கிப் பொழி 
லுக்குச் செல்லத் தன் நண்பனுடன் தேரில் புறப்பட்டான் அப் 


கூ 


வேண்டி 


X 


பொழுது பல அரசர்கள் அவனைப் பின்பற்றிச் சென்றனர் . வசு பொழி 
லுக்குச் சென்று பல காட்சிகளைக் கண்டு களித்தான் . அங்கிருந்து 
தனது நண்பனுடன் கோலாகலப் பருவதஞ் சென் றான் , அம்மலை 
யின் வளங்களை நண்பன் கூறக் கேட்டுக் களித்தான் . அம்மலையி 
லிருந்த ஒரு மணிமேடை மீது அமர்ந்திருந்தான் . அப்பொழுது இனிய 
நாதமொன்று அரசன் செவிப்பட்டது . அந் நாதத்தைப் புகழ்ந்து 
தன் நண்பனிடம் கூறினான் . பாங்கனும் அந்நாதத்தைக் கேட்டு 
மகிழ்ந்து , பாடுகின் றவர் யாவர் என அறிந்து வரச் சென்றான் . பல 
காட்சிகளை வழியில் கண்டான் . ஓசை வந்த வழியே சென்றான் . 
மாணிக்கக் கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு மாளிகையைக் கண்ணுற் 
றான் . பெண்கள் பலர் அங்குச் சூழ்ந்திருந்தனர் . இது பெண்கள் பயி 
லும் இடம் என்று எண்ணி ஒரு மரத்தின் மறைவில் மறைந்து நின் 
றான் . அப்பொழுது நீல மணிகளால் அமைந்த மேடை மீது ஒரு 
பெண் யாழ் வாசித்தல் அவன் கண்களுக்குப் புலப்பட்டது . அவள் நீல 
மணிமேடை மீது உட்கார்ந்திருப்பது , கரிய மேகத்தின் மீது மின்னல் 
கொடி வீற்றிருப்பது போல் காணப்பட்டது . இவள் உமையோ , 
இலக்குமியோ, சரசுவதியோ அன்றி இரதியோ என்று பலவிதமாக 
எண்ணிற்று அவன் மனம் . இவள் அழகினைக் கண்டு களிக்க நம் 
வசவேந்தன் அருகில் இல்லையே என்று நினைத்தான் . உடனே 
அவனை அழைத்துவரப் புறப்பட்டுச் சென்றான் . 


படலம் : 7-9. 


வசுவை 


வசுவேந்தனிடம் தான் கண்ட பெண்ணின் வடிவச் சிறப்பினைப் 
பற்றிப் பலபடியாகப் புகழ்ந்து கூறினான் . அப்பெண் இருக்குமிடத் 
துக்கு அருகாமையில் வசுவினை அழைத்துச் சென்றான் . 
ஓரிடத்தில் இருக்கச் செய்து , பாங்கன் தனியே யோகிவேடந் தரித்து 
அப்பெண் யாழ் வாசிக்கும் இடத்திற்குச் சென்றான் . யோகியைக் 
கண்டதும் மகளிர் வணங்கி வரவேற்றனர் . அம்மகளிருள் மஞ்சுவாணி 
என்பவள் யோகியைப் பார்த்து , “ நீங்கள் இங்கு வந்தது எங்கள் தவப் 
பயனேயாகும் ; வந்த காரியம் என்ன ? என்று வினவினள் . நான் 
கௌ தமமுனிவன் குலத்தில் உதித்தவன் ; என் பெயரும் கௌதமன் ; 
ஒரு அரசனிடம் சேவை செய்து கொண்டிருந்தேன் ; அவனுடைய 
மந்திரசக்தியினால் யோகியானேன் ; அவ்வரசனுடன் பல இடங்களுக் 
குச் சென்று வந்தேன் ; அவன் இப்பொழுது இம்மலைக்கு வந்திருப்ப 
தால் நானும் இங்கு வந்தேன் ; என்னை ஆதரித்த அரசனுக்கு ஒரு 
காணிக்கை தரவேண்டும் என்று நினைத்து உங்களிடம் வந்தேன் ; 
இங்கு யாழ் வாசிக்கும் பெண் யார் ? இவள் ஒரு மலையரசனின் பெண் 
என்று என் மனத்தில் தோன்றுகிறது ; இவள் பிறப்பு குலம் முதலிய 


xil 


னவற்றைச் சொல்லுவாயாக என்று மஞ்சுவாணியிடம் யோகி 
வேடந்தரித்த பாங்கன் கூறினன் . 

படலம் : 10-12 . 
மஞ்சுவாணி அப்பெண்ணின் வரலாற்றைக் கூறத் தொடங்கி 
னாள் . சுத்திமதி என்று பெயர்பெற்ற தெய்வநதி ஒன்று உண்டு . 
அந்நதிமாது அழகிய அலங்காரங்களுடன் ஒருசமயம் பிரமதேவன் 
சபைக்குச் சென்று பிரமனைத் தரிசித்துவிட்டு வந்தாள் . அப்பொ 
ழுது கோலாகலபருவத அரசனும் பிரமனைத் தரிசிக்கச் சென்றான் . 
அவன் இமவானின் புதல்வன் . பார்வதிதேவியின் சகோதரன் 
சிறந்த வடிவழகு உடையவன் . அவ்வரசன் தன்னெதிரில் வந்த சுத்தி 
மதியின் உருவச் சிறப்பினைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் . அவள் 
வடிவம் கோலாகலவரசனின் மனத்தில் நிலைபெற்று விட்டது . அவன் 
மனவலிமை யெல்லாம் குலைந்தது . அவளை யடையாமல் தான் வாழ முடி 
யாது என்ற எண்ணம் தோன்றியது அவனுக்கு . சிலநாட்கள் சென்ற 
பின் சுத்திமதியாற்றுக்கு வந்தான் . சுத்திமதி அழகிய பெண் வடிவ 
முடன் எதிர்வந்து கோலாகலவரசனை வரவேற்று உபசரித்தாள் . 
தன்னை நாடி வந்த காரணம் யாது என வினவினள் . அதற்குக் 
கோலாகல அரசன் நீ பிரமதேவனை வணங்கித் திரும்பும்பொழுது 
உன்னைக் கண்டேன் ; உன் உருவம் என் மனத்தில் பதிந்து விட்டது ; 
உன்னைக் கண்டது போன்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் எனக்கு ஏற் 
பட்டதில்லை ; உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன் ; உனது 
எண்ணம் யாது ? எனக் கேட்டான் . 
கோலாகல அரசனின் 

சொற்களைக் கேட்ட சுத்திமதி , 
( நான் 

எவ்வகையிலும் உன்னை மணக்கும் தகுதி யில்லாதவள் . 
நீயோ உயர்ந்த மலையரசன் . நான் எளிய நதிவடிமாக இருப்பவள் ; 
சிறந்த தேவப்பெண்களை மணந்து கொள்ளும் பெருமையுடை 
யவன் நீ 

என்று பல நியாயங்களைக் கூறி , அவ்வெண்ணத்தைக் 
கைவிடும்படி வேண்டினள் . சுத்திமதி கூறியவை ஒன்றையும் 
கோலாகலவரசன் ஏற்றுக் கொள்ளவில்லை . அவளிடம் ஏற்பட்ட 
விருப்பம் அதிகரித்தது அரசனுக்கு . விரகதாபத்தைக் கட்டுப் 
படுத்த அவனால் இயலவில்லை . சுத்திமதிநதியின் குறுக்கே விழுந்து 
மறிக்க எண்ணங் கொண்டான் . தனது பேருருவாகிய மலையுருவங் 
கொண்டு நதியின் குறுக்கே விழுந்தான் . சுத்திமதியை அணைந்து 
இன்புற்றான் . பெரிய மலை ஒன்று நதியின் குறுக்கே விழுந்ததனால் 
தண்ணீர்பொங்கிக் கரையின் மேல் புரண்டது . மலை விழுந்த ஒலியைக் 
கேட்ட சேதிநாட்டு மக்கள் நடுங்கினர் . மிருகங்கள் பறவைகள் 
ஆகியவையும் அஞ்சின . அந்நாட்டு அரசனாகிய வசுவின் செவியில் 
இவ்வொலி பட்டது . இது என்ன ஒலியோ என்று அரசன் ஐயுற்றான் .. 


II 


xii 
அப்பொழுது நாட்டு மக்கள் திரண்டு வசுவின் அரண்மனையை 
யடைந்து " ஒரு பெரிய மலை நதியின் குறுக்கே விழுந்து கிடக்கிறது ; 
அதனால் வெள்ளம் கரை புரண்டு வந்து விட்டது ; 

எங்களுக்கு 
எவ்விதத் துன்பமும் நேராமல் காப்பவன் நீ ; இப் பெரிய துன்பத்திலி 
ருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று முறையிட்டனர் . முறை 
யீட்டைக் கேட்ட வசுவேந்தன் சினமுடன் மலைமீது போர் செய்யப் 
புறப்பட்டான் . நதியின் அருகே சென்று தனது கால் நகத்தினால் 
சுத்திமதிநதியின் குறுக்கே விழுந்து கிடந்த மலையைத் தூக்கியெறிந் 
தான் . நதிக்கு அப்பால் கரையோரமாகச் சென்று மலை விழுந்தது . 
தேவர்கள் இச்செயலைப் பாராட்டித் துந்துபி முழக்கினார்கள். 
சேதிநாட்டவர்கள் தங்கள் அரசனின் பராக்கிரமத்தை உணர்ந்து 
மிக்க மகிழ்ச்சியுற்றார்கள் . இந்திரன் வசுவின் வலிமையைக் கேள்விப் 
பட்டு விமானமொன்று பரிசளிக்க முன் வந்தான் . அந்த விமானம் 
மிகப் பழைமையானது . திருமால் இலக்குமி மணம் நிகழ்ந்தபொழுது 
அந்த விமானத்தின் மீது ஏறி இருவரும் வைகுண்ட நகரத்தை வலம் 
வந்தார்களாம் . அதனை இந்திரன் விரும்பியதால் திருமால் அவனுக் 
குக் கொடுத்து விட்டார் . அதில் ஏறிக்கொண்டு நினைத்த இடத்துக்குச் 
சென்று வரலாம் . மிகவும் சக்திவாய்ந்தது அது . அதன் பெருமைகளை 
எடுத்துக் கூறி இந்திரன் வசுவுக்கு விமானத்தை யளித்தான் . வசு 
விமானத்தின் மீதேறிப் பல்வேறிடங்கட்கும் சென்று வந்தான் . 
ஆகாயத்தில் தடையின்றி ஸஞ்சரித்து வந்ததால் " உபரிசரன் ” என்று 
சிறப்புப்பெயர் தந்து வசுவை யாவருங் கொண்டாடினர் . இங்ஙனம் 
வசு மிகுந்த புகழுடன் அரசு புரிந்துகொண்டிருந்தான் . கோலாகல 
மலையை அகற்றிய பிறகு சுத்திமதி கருப்பமுற்றாள் . ஒரு நன்னாளில் 
ஒரு பெண் மகவையும் , ஆண் மகனையும் பெற்றெடுத்தாள் . பெண் 
ணுக்குக் கிரிகை யென்றும் , புதல்வனுக்கு வசுபாதன் என்றும் 
பெயரிட்டாள் . இருவரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ண 
முமாக வளர்ந்து வந்தனர் . அக் கிரிகைதான் இங்கு யாழ் வாசிப்பவள் . 
நான் அவள் தோழி " என்று மஞ்சுவாணி கூறிமுடித்தாள் . கேட்ட 
யோகி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் . 


பட்லம் : 13-15 . 
இப் பெண்ணுக்கு ஏற்றகணவன் அவ்வசுவே என்று யோகி 
கூறினன் . " அவ்வரசன் எங்குள்ளான் ? எப்பொழுது இங்குவருவான் 
என்று மகளிர் கேட்டனர் . " இப்பொழுதே என் மந்திர சக்தியினால் 
வரவழைக்கிறேன் என்று யோகி கூறிவிட்டு வசுவின் பெயரைக் 
கூறி யழைத்தான் , மறைந்திருந்த வசு வெளிப்பட்டான் . மகளிருங் 
கிரிகையும் எதிர்பாராது வசுவினைக் கண்டதால் மிக்க வியப்படைந் 
தனர் . பிறகு ஓர் ஆசனம் இட்டு வசுவை அதில் அமரச்செய்தனர் .. 


xiii 


என்று 


சுய 


வசு 


கையை 


மஞ்சுவாணி கிரிகையைப்பற்றிப் புகழ்ந்து சில சொற்களை வசு 
வினிடம் கூறினள் . 

வசு , 

யோகியைப் புகழ்ந்து சில சொற்கள் 
கூறினன் . இவர்கள் இருவருக்கும் மணம் நிகழும் 
கூறிவிட்டு யோகி மறைந்தான் . சிறிது நேரத்தில் தன் 
உருவத்துடன் மீண்டும் வெளிப்பட்டான் . முன்பு 

யோகியாக 
வந்தவன் இவனே என்று மகளிர் நிச்சயித்தனர் . 

நேரில் கண்டதும் அவள் அழகில் ஈடுபட்டான் . கிரி 
கையும் வசுவினைக் கண்டாள் . இவர்கள் தம்மை மறந்த நிலையில் 
இருப்பதைக் கண்ட கிரிகையின் தோழியொருத்தி வேடிக்கையாச் 
சில சொற்களைக் கூறினாள் . அச் சொற்களைக் கேட்ட கிரிகை 
நாணமும் சினமும் ஒருங்கே யடைந்து அவ்விடத்தை விட்டு அகன்றாள் . 
கிரிகை அவ்விடத்தை விட்டுச் சென்றதும் வசுவேந்தன் சிறிது 
நேரம் அவள் சென்ற திசையையே நோக்கிக் கொண்டிருந்தான் . 
அவளைப் பிரிந்திருப்பது மிகவும் துன்பமாய்த் தோன்றியது வசுவுக்கு . 
தன் மனத்துயரைப் பாங்கனிடம் கூறினான் . ( உன்னைக் கிரிகை 
மணப்பாள் ; நீ வருந்தாதே எனப் பாங்கன் தேறுதல் கூறினான் . 
பாங்கனால் சிறிது தேறுதலடைந்த வசுவேந்தன் அச்சோலையில் 
பல இடங்களிலும் கிரிகையைத் தேடியலைந்துவிட்டுத் தன் அரண்மனை 
சென்றான் . வசுவுக்கு ஊண் உறக்கம் எவற்றினும் மனஞ்செல்ல 
வில்லை . கிரிகையின் நினைவு அரசனை மிகவும் வாட்டியது . 

படலம் : 16-24 . 
கிரிகையும் வசுவேந்தனையே எண்ணிச் சஞ்சலம் அடைந்தாள். 
மன்மதன் பலவிதங்களில் கிரிகையைத் துன்புறுத்தினான் . நந்தவ 
னத்துக்குச் சென்றால் , துன்பம் சிறிது குறையுமோ என்று எண்ணிச் 
சென்றாள் . அங்கும் கிரிகையின் வருத்தம் குறையவில்லை. அரண் 
மனைக்குள் கிரிகையைக் காணாமல் , தோழியர்கள் நந்தவனத்துக்கு 
வந்தனர் . அங்குக் கிரிகையைக் கண்டதும் , தனியே அவள் நந்தவ 
னத்துக்கு வருவது தகாது என்று கூறினர் . பின்பு , கிரிகையின் 
துயரை மாற்றப் பலவிதமாகத் தேற்றினர் . 
ஒரு தடாகத்தில் நீராடினர் . மன்மதன் உருவப் படத்தை ஓரிடத்தில் 
நிறுத்தினர் . சோலையிலிருந்த பலவித மலர்களைக் கொய்து மதன 
பூஜை செய்தனர் . 

பூஜை முடிந்த பின்னர் , மகளிர் அனைவரும் 
கிரிகையைக் காப்பாற்றும்படி மன்மதனை வேண்டினர் . பிறகு கிரி 
கையுடன் அரண்மனை சேர்ந்தனர் . அப்பொழுது சூரியன் மறைந் 
தான் . சந்திரன் கீழ்த்திசையில் உதயமானான் . 

சந்திர உதயத் 
தினால் கிரிகையின் துன்பம் மிகுதியாயிற்று . கிரிகையின் துன்பத் 
தைக் கண்டு இரக்கமுற்ற தோழி “ வசு வேந்தனிடம் சென்று கிரிகை 
யின் நிலையை அறிவித்து அவன் மனக்கருத்தையும் தெரிந்துகொண்டு 
வருகிறேன் என்று கூறிப் போனாள் . விரகவேதனை தாங்காத கிரிகை 
சந்திரனையும் , மன்மதனையும் , தென் றலையும் வெறுத்து வைதனள் . 


எல்லோருமாக 


xiv 
மற்ற தோழியர்கள் , கிரிகையின் துயரைப் போக்க என்ன செய் 
வோம் 

என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் மஞ்சுவாணி 
மீண்டு வந்தாள் . வசுவும் கிரிகையைப் பற்றியே நினைந்து வருந்து 
வதாகவும் , முதல் நாள் ஒரு தூ தன் வசுவினிடம் வந்து " கிரிகைக்கும் 
வசுவுக்கும் மணம் நிகழ்வதற்கு உரிய ஏற்பாடுகளைச் செய்ய இந்திரன் 
கோலாகலபுரம் சென்றுளான் என்று கூறியதாகவும் , அதனாலேயே 
வசு உயிர் வைத்துக் கொண்டிருப்பதாகவும் மஞ்சுவாணி கூறினள் . 
வசு வேந்தன் தந்த மோதிரம் ஒன்றையும் கிரிகை முன்பு வைத்தாள் . 
மோதிரத்தைக் கண்டதும் கிரிகை சிறிது துன்பம் ஆறியிருந்தாள் . 
கிரிகை வசுவினை மணந்து கொள்ள விரும்புகிறாள் என்று கேள்விப் 
பட்ட அவள் பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி யடைந்தனர் . 


வசு 


படலம் : 25-29 . 
இந்திரன் , தேவர்கள் சூழ்ந்துவரக் கோலாகலபுரம் வந்தான் . 
கோலாகலவரசன் இந்திரனையும் தேவர்களையும் வரவேற்று உப 
சரித்தான் . கிரிகைக்குக் கணவனாதற்கு வசுவே ஏற்றவன் என்றும் , 
விரைவில் கிரிகைக்கு மணம் புரிவிக்குமாறும் கோலாகல அரச 
னிடம் இந்திரன் கூறினன் . இந்திரன் கூறியதைக் கோலாகல 
அரசன் ஆமோதித்தான் . 

அங்குக் கூடியிருந்த பலரும் கிரிகைக்கும் வசுவுக்கும் மணம் 
நிகழ்வது பொருத்தம் என்று பாராட்டினர் . அங்கிருந்த தேவருரு , 

கிரிகை இருவருக்கும் மணத்துக்குப் பொருத்தமாக உள்ள 
இலக்கினம் மிதுனம் என்று கூறினன் . பின்பு தேவேந்திரன் 
அதிஷ்டான புரிக்குச் 

மணச்செய்தியை வசுவேந்த 
னுக்குத் தெரிவித்தான் . வசுவேந்தன் மிக மகிழ்ந்து , அரசர் 
பலருக்கும் மணவிதழ் அனுப்பிவிட்டு, மந்திரிகள் சேனைகள் புடை 
சூழக் கோலாகலபுரத்துக்கு வந்தான் . கோலாகலபுரம் மிகவும் 
சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது . கோலாகல அரசன் 
வேந்தனை எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்தான் . கோலாகல 
வரசன் அரண்மனையில் , தேவ மாதர்கள் வசுவுக்கு எண்ணெய் 
நீராட்டு முதலியவற்றைச் செய்து அலங்காரங்கள் பலவும் செய்தனர் . 
பின்பு , வசுவேந்தன் , இந்திரனது ஐராவதத்தின் மீது ஏறிக் 
கோலாகலபுர வீதியில் பவனி வந்தான் . வசு பவனி செல்லுங் 
காட்சியைத் தேவர்களும் அரம்பையர்களும் பிறரும் கண்டு களித் 
தனர் . வசு யானையினின்றும் இறங்கிக் கோலாகலவரசன் அரண் 
மனைக்குள் சென்றான் . 


சென்று 


வசு 


படலம் : 30-32 . 
திருமண மேடை மீது வசு அமர்ந்தான் . கிரிகைக்கு உயர்ந்த 
அலங்காரங்களைத் தோழியர் செய்தனர் . தோழியர்கள் சூழ்ந்து 
வரக் , கிரிகை திருமண மேடைக்கு வந்து வசுவின் பக்கத்தில் அமர்ந் 


XV 


தாள் . 

அரசர் பலரும் , தேவர்களும் , அரம்பையரும் , நதிமா தரும் 
மலையரசரும் , இம் மணத்தைக் கண்டு மகிழ அங்குக் கூடி யிருந்தனர் . 
தேவகுரு கூறிய நல்ல முகூர்த்தத்தில் வசு , கிரிகையின் கழுத்தில் 
திருமாங்கலியம் அணிந்தான் . தேவ துந்துபி முழங்கியது . பூவுலகத் 
தவர் களித்தனர் . - முறைப்படி நடைபெற வேண்டிய திருமணச் 
சடங்குகள் நான்கு நாட்கள் குறைவற நடைபெற்றன . தேவர் , 
திக்குப் பாலகர் ஆகியோர் வசுவுக்குப் பல பொருள்களைப் பரிசாக 
அளித்தனர் . தேவேந்திரன் முதலானோரும் , மணத்துக்கு வந்திருந்த 
மற்றவரும் விடைபெற்றுத் தத்தம் இருப்பிடஞ் சென்றனர் . வசுவும் , 
மாமன் மாமியரிடம் விடை பெற்றுத் தனது நகர்க்குப் புறப்பட்டான் . 
கோலாகல அரசனும் , சுத்திமதியும் கிரிகைக்குப் பல புத்திமதிகளைக் 
கூறி யனுப்பினர் , வசு , கிரிகையுடன் அதிஷ்டானபுரியை யடைந்த 
பொழுது , நகரமாந்தர்கள் இவர்களிருவரையும் இரதியும் மன்மதனும் 
போலக் கருதி மகிழ்ந்தனர் . அந்நகரப் பெண்கள் பலர் , மாட மாளிகை 
யின் மீதும் மற்றும் உயர்ந்த இடங்களின் மீதும் கூடி நின்று , வசுவுங் 
கிரிகையும் நகர்க்குள் வருவதனைக் கண்டு களித்தனர் . 
பரிவாரங்கள் புடைசூழ வசு 

கிரிகையுடன் தனது அரண்மனையை 
யடைந்தான் . உடனே தனது அரச சபைக்குச் சென் சிங்கா 
தனத்தில் கிரிகையுடன் அமர்ந்தான் . சபையில் 

கூடியிருந்த 
பலருக்கும் அவர்கள் தகுதிக்குத் தக்க பரிசுகள் அளித்தான் . பின்பு 
தன் அந்தப்புரம் சென்றான் . கிரிகையும் வசுவும் மிக்க இன்பமுடன் 
வாழ்க்கை நடத்தினர் . சேதி நாட்டைச் சிறப்புற ஆண்டு வந்தான் 
வசு . வசுவின் ஆட்சியில் மக்கள் பசி , பிணி , களவு , பகை இன்றி 
மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் . நாடு செழித்திருந்தது . 

சவுனகாதி முனிவர்களுக்கு ரௌமகருஷணி உரைத்த இந்த 
வசுசரித்திரத்தைப் படிப்பவர்கள் சிறந்த தருமச் செயல்களையும் 
கல்வியையும் உடையவராய் , புலவர்கள் நிறைந்த சபையில் இன்ப 
முடன் வீற்றிருந்து புகழை யடைவார்கள் . 


தனது 


+ 


பிழை திருத்தம் 


. 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


10 


3 


மரை 


றாமரை 
தரணிகை 


11 


5 


13 


5 


17 


15 


கலேரென 
வந்திகர் 
சயித்திராத 
மொப்பன .... 


19 


22 


தானீகை 
களேரென 
அவந்திகர் 
சயித்திராத 
மொப்பன் ..... 
சயித்திரரத 
யுருச்சிறை 
யாலவாலத் 
கிரிகையுறுப்பியல் 
மஞ்சுவாணி 


23 


சயிராத 


23 


29 


23 


29 


புருச்சிறை 
யாறவாலத் 
வரைக்கேகு 
சுத்திமதி 


31 


1 


52 


31 


53 


2 


84 


30 


வணங்காய 


வனங்காய 


97 


14 


மான் 


மரன் 


141 


13 


மேத 


யேத 


1 


. 


வினவுதல் , 


பொருள் அட்டவணை 
தொ - எண் . பொருள் . 

பக்கம் . 
I 

முன்னுரை ( ஆங்கிலம் ) 
II முன்னுரை ( தமிழ் ) 

iii 
III கதைச் சுருக்கம் 

viii 
IV பிழை திருத்தம் 

xvi 
V கடவுள் வாழ்த்து 

1 
1. முகவுரைப்படலம் 

1 
சிவபெருமான் உமாதேவியார் விநாயகர் சுப்பிரமணி 
யர் ஆகியோர் தோத்திரங்கள் , அவையடக்கம் , நாட்டுச் 
சிறப்பு , மலைவளம் , நகரச் சிறப்பு , வாலிகண்ட 
புரப் பெயர்க் காரணம் , தலப்பெருமை , திம்மையவரசன் 

சிறப்பு , நூலியற்றக் காரணம் , நூல் வந்தவழி . 
2. நகரப்படலம் 

7 
தெய்வத்தன்மை பெற்ற அரசன் யாவன் என , சவுன 
காதி முனிவர் 
முனிவர் உரௌம 

உரௌம கருஷணியை 
உரௌமகருஷணி வசுவின் வரலாற்றை உரைக்கத் 
தொடங்கல் , அதிஷ்டானபுரி வருணனை , மதில் அகழி 
இவற்றின் சிறப்பு , நால்வகை வருணத்தவர் சிறப்பு , 
யானை குதிரை தேர் இவற்றின் சிறப்பு , அரங்கில் மயில் 
ஆடுதல் , கோபுரச் சிறப்பு , மயில் நடனச் சிறப்பு , 

நந்தவனச் சிறப்பு , நீர்வளம் , நிலவளம் . 
3. வேந்தியற் படலம் 

13 
வசுவேந்தன் சீர்மை , வசுவின் திறனைக் கேள்வியுற்று 
இந்திரன் வியந்து நட்புக்கொள வருதல் , வசுவேந்தன் 
பதநகச் சிறப்பு , இந்திரனது வச்சிரப்படை வசுவேந்த 
னிடம் விஞ்சை கற்க வருதல் , வசு கோலாகல் மலை 

யுச்சியில் தங்குதல் . 
4. வசந்தப் படலம் 

16 
வசந்தருது தோற்றம் , குயில்கள் மரங்களில் நிறைதல் , 
குளங்களில் தாமரை மலர்தல் , மாமரங்கள் தளிர்களொடு 
விளங்குதல் , கிளிகள் இயல்பு , குளங்களில் வெண் 
தாமரை செந்தாமரை மலர்கள் சேர்ந்து தோற்று 
தலின் வருணனை , வேனிற்பருவ வருணனை , வனபாலர் 
கையுறைப் பொருள்களுடன் வசுவரசன் முன் செல்லல் . 


xviii 


வசுவினை 


வசு 


பலர் சூழச் 


19 
5. தண்டலைப் படலம் 

வனபாலர் பொழில் வளத்தை வசுவுக்குக் கூறல் , வன 
பாலர் பொழிலுக்கு எழுந்தருளுமாறு 
வேண்டல் , வசு சோலைக்குச் செல்ல இரதத்தைக் 
கொணரும்படி கூறல் , இரத வருணனை , அப்பொழு 
தேற்பட்ட ஆரவாரம் . பலதேயத்தரசரும் வசு தேரில் 
அமர்ந்து செல்லுங் காட்சியைக் காணவருதல் , 
தேரில் அமர்ந்து செல்லுங் காட்சி , வசு 
சோலையின் அருகில் வருதல் , பலமாதர்கள் வெண் 
சாமரை முதலியன வீசுதலின் வருணனை , வெவ்வேறு 
பொருள்கள் ஒன்று சேர்ந்தமை , மரநிழல் கீழேபட்டு 
அசைதலின் வருணனை , வசு பொழிலில் புகுதல் , அரசன் 
கண்ட பல்வேறு பொழிற் காட்சிகள் , தேன் ஆற்றின் 
நடுவில் மரம் நிற்றல் கண்டு வசு கூறுதல் , கின்னர 
மிதுனங்கள் அரசனுக்கு நற்செய்தி கூறல் , கோலாகலப் 

பருவதஞ் செல்ல அரசன் கருதல் . 
6. வரைக்கேகு படலம் 

24 
பாங்கன் தான் ஒரு ஆச்சரியமான காட்சியைக் கண்ட 
தாகக் கூறுதல் , இறைவன் அக்காட்சியைக் கண்டு 
கூறுதல் , கோலாகல மலைவளத்தை வசுவுக்குப் பாங்கன் 
கூறுதல் , வசு மலையின் மீதேறிக் கொடிகள் நிறைந்த 
மண்டபத்தில் உள்ள ஒருமேடைமீது அமர்தல் , அப் 
பொழுது இனிய நாதமொன்று அரசன் செவிப் 
படல் , அரசன் அந்நாதத்தைப் பலவாறு புகழ்ந்து 
நண்பனிடம் கூறுதல் , அவ்விசை யொலியைக் கேட்டு 
இன்புற்றுப் பாங்கன் கூறுதல் , பாடுகின்ற பெண் 
யாரென அறிந்து வரப் பாங்கன் செல்லுதல் , பலவிடங் 
களிலும் பாங்கன் தேடுதல் , பாங்கன் கண்ட காட்சிகள் , 
> இரத்தினக் கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு மாளி 
கையைப் பாங்கன் காணுதல் , ஒரு மரத்தின் மறைவில் 
பாங்கன் நிற்றல் , நீலமணி மேடைக்கண் கிரிகை 
வீற்றிருந்து யாழ் வாசித்தலைப் பாங்கன் கண்டு வியத்தல் , 

வசுவினை அழைத்து வரப் பாங்கன் செல்லல் . 
7. கிரிகை யுறுப்பியல் படலம் 

31 
கிரிகையைத் தான் கண்டதாகப் பாங்கன் வசுவிடம் 
கூறல் , வசு வேந்தனிடம் பாங்கன் கிரிகையின் உட 
லழகைப் புகழ்தல் , கிரிகைக்கு ஏவல் செய்யும் மகளிர் 
சிறப்பு, கிரிகையைக் 

காண முன்பு நல்வினை செய் 
துளேன் எனப் பாங்கன் கூறுதல் , கிரிகையின் அருகில் 
செல்லாமைக்குப் பாங்கன் கூறும் காரணம் . 


xix 


8. கிரிகையைக் கண்ணுற்ற படலம் 

37 
கிரிகை யிருப்பிடஞ் செல்ல வழிகாட்டுமாறு பாங்கனிடம் 
வசு கூறுதல் , இவ்விவ் வழியாகச் செல்ல வேண்டும் 
எனக் கூறிப் பாங்கன் வசுவினை அழைத்துச் செல்லல் , 
பாங்கன் , செல்லும் வழியில் காணப்பட்ட பல காட்சி 
களைப் பற்றி வசுவுக்குக் கூறல் , சுனைக்கரையில் பல 
மகளிரை வசு காணுதல் , மகளிர் உரையாடு தலைப் பாங் 
கன் வசுவுக்குக் கூறல் , கிரிகையின் மாளிகைச் சிறப்பு , 
அம்மாளிகையினுள் வசு கிரிகையைக் காண்டல் , வேந் 
தன் அடைந்த பேரானந்தம் , கிரிகையின் உருவச் 
சிறப்பு , கிரிகையின் உருவச் சிறப்பினை வசுவேந்தன் 

புகழ்தல். 
9. யோகி செல் படலம் 

40 
பாங்கன் , யோகி வேடந் தரித்துச் சென்று கிரிகையின் 
வரலாற்றை யறிந்து வருவதாகக் கூறல் , கிரிகை தன்னை 
மணக்கும்படி பேசி வருக எனப் பாங்கனை வசு அனுப்பு 
தல் , பாங்கன் யோகி வேடங் கொள்ளல் , யோகி மகளிர் 
இருப்பிடம் அடைதல் , யோகியைக் கண்ட மகளிர் 
கூற்று , கிரிகைக்கு யோகி வாழ்த்துரை கூறிப் பீடத்தில் 
அமர்தல் , மஞ்சுவாணி யோகியை யாரென வினவுதல் , 
தாம் இன்னார் என யோகி கூறுதல் , கிரிகையின் வர 
லாற்றை அறிவிக்குமாறு யோகி மஞ்சுவாணியைக் 

கேட்டல் . 
10. வரையெறி படலம் 

44 
கிரிகை வரலாற்றை மஞ்சுவாணி கூறத் தொடங்கல் , 
கிரிகையின் பெற்றோர் வரலாறு , கோலாகலவிறைவன் 
சுத்திமதியை அணைந்து இன்புறல் , வசு அப்பொழுது ஏற் 
பட்ட ஒலியைப் பற்றிப் பலவாறு எண்ணல் , பூவுலகத் 
தவரும் வனசரரும் வசுவேந்தனிடம் முறையிடல் , வசு 
வேந்தன் சினமுடன் மலையரசன் மீது போர் செய்ய 
எழுதல் , வெள்ள ஆரவாரம் அடங்கல் , நதிக்கு அப்பால் 
மலைவிழுந்து கிடத்தல் , அப்பொழுது துந்துபி முழங்கல் , 
யோகி , மேலும் நடந்தவற்றைக் கூறெனல் , மேல் வர 

லாற்றை மஞ்சுவாணி கூறத் தொடங்கல் . 
11. விமானப் படலம் 

53 
வசுவின் திறனை யறிந்து இந்திரன் பரிசளிக்க வருதல் , 
வசுவினை இந்திரன் 

பலவாறு புகழ்தல் , வசுவுக்கு 


III 


1 


விமானம் ஒன்று பரிசளிப்பதாக இந்திரன் கூறல் , 
விமானம் இந்திரனுக்குக் கிடைத்த வரலாறு , விமானத் 
தின் சிறப்புக்களை இந்திரன் வசுவுக்கு உரைத்தல் , வசு 
உபரிசரன் என்ற பெயர் பெறுதல் , வசு விமானத்தில் 

ஏறிப் பல்வேறிடங்கட்குச் சென்று வரல் . 
12. கிரிகை யுற்பவப் படலம் 

56 
சுத்திமதிக்குக் கருப்பச் சின்னங்கள் ஏற்படுதல் , சுத்தி 
மதி ஒரு மகனையும் , பெண்மகவையும் ஈன் றமை , மகப் 
பேறு - அடைந்த கோலாகலவிறையின் மகிழ்ச்சி , 
மகனுக்குப் பெயரிடுதல் , மகளுக்குப் பெயரிடல் , கிரிகை 
யின் வளர்ச்சி , கிரிகை பல்வகை விஞ்சைகளைக் கற்றல் , 
மஞ்சுவாணி கிரிகையின் வரலாற்றைக் கூறி முடித்தல் , 

அதைக் கேட்ட யோகியின் மகிழ்ச்சி . 
13. கிரிகைக் கருகுசெல் படலம் 

58 
கிரிகையும் வசுவும் மணந்துகொள்ளுதற்கு ஏற்றவர் 
என்று யோகி கூறுதல் , வசுவேந்தன் எப்பொழுது 
வருவான் என்று மஞ்சுவாணி யோகியை வினவுதல் , 
யோகி , மந்திரசக்தியால் வசுவை வரவழைப்பதாகக் 
கூறல் , அப்பொழுது வசுவேந்தன் வெளிப்படல் , வேந் 
தனைக் கண்டு மகளிர் இருக்கையை விட்டு எழுதல் , வசு 
பீடத்தில் அமர்தல் , கிரிகை வசுவைக்காணல் , மன்மதன் 
செயல் , மஞ்சுவாணி வசுவேந்தனைப் புகழல் , மஞ்சுவாணி 
கிரிகையின் சிறப்பினை வசுவுக்குக் கூறல் , வசு 
யோகியைப் புகழ்தல் , யோகி வசுவைப் பார்த்துக் கூறல் , 
யோகி , கிரிகைக்கும் வசுவுக்கும் மணம் நடைபெறும் 
எனக்கூறி மறைதல் , யோகி பழைய உருவத்துடன் 
வெளிப்படல் , பாங்கனைக் கண்டு மகளிர் கூறல் , கிரிகை 
வசுவினைக்கண்டு மகிழல் , மங்கையொருத்தியின் கூற்று , 

கிரிகை நாணமுற்றுச் சினமுடன் எழுதல் . 
14. கிரிகை நீங்கு படலம் 

63 
கிரிகை அவ்விடத்தினின்றும் அகலல் , கிரிகையைச் 
செவிலித்தாய் அழைத்துச் செல்லல் , வசு , கிரிகையை 
நோக்கியபடியே - இருத்தல் , 

அரசனைத் திரும்பிப் 
பார்த்தவாறே கிரிகை செல்லல் . 
15. அரசன் வருந்துறு படலம் 

65 
வசு , கிரிகையைப் பலவிடங்களிலும் தேடியலைதல் , வசு , 
கிரிகையை எண்ணிச் சஞ்சலமடைந்து 

சஞ்சலமடைந்து பாங்கனிடம் 


1 


, 


69 


வருந்தும் 

* யின் நினைவு , 
கூறல் , கிரிகை வசுவினை மணப்பாள் எனப் பாங்கன் 
கூறல் , வசுவேந்தன் அரண்மனையை அடைதல் , வசு , 
கிரிகையைப் பற்றியே எண்ணி யிருத்தல் , மன்மத 

பாணத்தினால் வசு துன்புறல் . 
16. கிரிகை வருந்துறு படலம் 
மதனன் கிரிகையை வ 

வருத்தல் , மன்மத பாணத்தினால் 

+ +124 12 
17. பொழில் புகு படலம் 

வேதனை 
பாங்கியர் சோலையில் கிரிகையைக் காணல் , 
கிரிகையைக் கண்ட பாங்கியர் கூற்று , பாங்கியர் கிரி 
கைக்குத் தேறுதல் கூறல் , கிரிகைக்குப் பாங்கியர் 
பொழில்வளங் கூறல் , மகளிர் பல்வேறு மலர்களைக் 
கொய்தல் . 


72 


விரக 


78 


18. தடாகப் படலம் 

மகளிர் மதனபூசை செய்வதற்குக் கிரிகையை அழைத் 
வச் செல்லல் , செல்லும் வழியில் ஒரு பொய்கையைக் 
காணு தல் , மகளிர் கண்ட பொய்கைக் காட்சிகள் , 
மகளிர் பொய்கையில் நீராடக் கருதல் , மகளிர் நீராடப் 
புகுதல் , மகளிர் நீராடுதலின் வருணனை , 

வருணனை , தடாகத் 
தோற்றம் , மகளிர் நீராடியபின் கரை சேர்தல் . 

மகளிர் மதன பூசை செய்ய விரும்புதல் . 
19. மதன பூசைப் படலம் 

மகளிர் மதனபூசை செய்யும் இடத்தை அடைதல் , மன் 
மதன் உருவத்தை எழுதி நிறுத்தல் , மன்மதனுக்கு 
அபிடேக அருச்சனைகள் புரிதல் , மன்மதன் துதி , 
கிரிகையைக் காக்குமாறு 

மன்மதனை வேண்டல் , 
தென்றல் வீசுதல் , கிரிகை மூர்ச்சித்து விழுதல் , மகளிர் 
வருந்தல் , மகளிர் கிரிகையின் மூர்ச்சை தெளியப் பலவித 
பரிகாரங்கள் 

மன்மதனை 

வேண்டல் , 
கிரிகை மூர்ச்சை தெளிந்து கண் விழித்தல் , கிரிகையை 
அரண்மனைக்கு அழைத்துச் செல்லல் . 


83 


செய்து 


20. மாலைப் படலம் 


88 


வசு வந்து சென்ற இடங்களைக் கண்டு கிரிகை வருந்தல் , 
சூரியன் மேலைக் கடலருகிற் சேர்தல் , மாலை வெயிலின் 


xxii 


- 


தோற்றமும் நிழலின் தன்மையும் , தாமரை மலர்கள் 
குவிதல் , செவ்வானத் தோற்றம் , செவ்வந்தி பரவுதல் , 
அந்திவானத் தோற்றம் , இரவு தோன் றலின் வருணனை , 
எங்கும் இருள் பரவுதல் , மனைகளெங்கும் தீபவொளி 
திகழ்தல் , நட்சத்திரங்கள் ஒளியுடன் விளங்குதல் . 

91 
21. சந்திரோதயப் படலம் 

சந்திரன் தோன்றுமுன் கீழ்த்திசை வெளுத்தல் , 
சந்திரன் உருவம் சிறிது சிறிதாக வெளிப்படல் , நில 
வொளியில் நட்சத்திரங்களின் தோற்றம் , சந்திரோதய 
வருணனை, சகோரப் பறவைகளின் செயல் , சந்திர 
காந்தக்கல் நீரைப்பெருக்குதல் , நிலவொளியில் மகிழ்ந்த 
ஆடவர் பெண்டிர் ஆகியோர் செயல்கள் , வெண்ணில 

வின் சிறப்பு . 
22. சந்திரோபாலம்பனப் படலம் 

95 
நிலவின் தோற்றத்தைக் கண்ட கிரிகையின் தோழியர் 
வருந்தல் , கிரிகையின் துயரை வசுவேந்தனுக்கு அறி 
விக்க மஞ்சுவாணி செல்லுதல் , கிரிகை சந்திரனை 

வெறுத்துக் கூறல் . 
23. மன்மதோபாலம்பனப் படலம் 

98 
கிரிகை மன்மதனை வெறுத்து வைதல் ,, தென்றலை 

வெறுத்தல் , வருந்திய கிரிகையைத் தோழியர் தேற்றல் . 
24. தூதிவரு படலம் 

102 
மகளிர் மஞ்சுவாணியை எதிர்பார்க்கும்பொழுது ஒரு 
சோதி தோன்றல் , சோதியைக்கண்ட மகளிர் கூற்று , 
மஞ்சுவாணி வசுவின் மோதிரத்தைக் 

கொணர்ந்து 
கிரிகை முன்பு வைத்தல் , மஞ்சுவாணி வசுவேந்தனிடம் 
தூது சென்று மீண்டு கூறுதல் , ஆழியைக் கண்டு கிரிகை 
மகிழ்ச்சியுறல் , கிரிகை வசுவினை மணக்க விரும்பி 
யிருத்தலைக் கேட்டு அவள் பெற்றோர் மகிழ்தல் , விரகத் 
தால் கிரிகை அடைந்த மெய் விளர்ப்பு நீங்குதல் , 
கோழிகள் கூவுதலின் வருணனை , காலைக் காட்சியைத் 

தோழியர் கிரிகைக்குக் கூறல் . 
25. இந்திரன் வரு படலம் 

116 
இந்திரன் , தேவர் முனிவர் முதலானோர் புடைசூழக் 
கிரிகை யிருப்பிடம் வருதல் , தேவர்கள் வருகையினால் 
அங்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் , கோலாகல விறைவன் 


xxiii 


இந்திரன் முதலியோரை வரவேற்று நல்லுரை கூறல் . 
கிரிகையை யழைத்து தேவர்களை வணங்கச் செய்தல் , 
கிரிகையின் எழிலைக் கண்ட தேவர்களின் தன்மை , 
கிரிகையின் வனப்பைக் கண்டு தேவ மாதர்கள் அடைந்த 
நிலை , கங்காதேவி கிரிகைக்கு ஆசி கூறல் , கோலாகல 
வரசன் இந்திரனைப் புகழ்ந்துரைத்தல் . 


26. மணம் பேசு படலம் 

119 
கிரிகைக்கு வசுவேந்தனே கணவனாதற்கு ஏற்றவன் 
என்று இந்திரன் கூறல் , இந்திரன் சொற்களுக்கு உடன் 
பட்டுக் கோலாகல இறைவன் கூறுதல் , மணச் செய் 
தியைக் கேட்ட கிரிகையின் நிலை , நதிமாதர் பலர் புடை 
சூழச் சுத்திமதி அவ்விடத்தை யடைதல் , குலபருவதங்கள் 
வருதல் , இமய வேந்தன் வருகை , மைநாகன் வருகை , . 
மேனை வருதல் , மேரு முதலான பல மலையரசரும் கிரிகை 

யின் மணங்காண வருதல் , கவிக் கூற்று . 
27. நகர்புரி படலம் 

124 
மணத்துக்குரிய பலபொருள்களும் நிறைந்து விளங்கல் , 
திருமணத்திற்குரிய நல்லோரையைத் தேவகுரு கூறல் . 


126 


28. அரசன் வரு படலம் 

தேவகுரு கூறிய முகூர்த்த நல்லோரையை இந்திரன் 
வசுவுக்கு உரைத்தல் , வசு கோலாகலபுர மடைதல் , 
கோலாகலபுரம் அலங்கரிக்கப்படுதல் , வசுவேந்தனின் 
மணவிதழ் பெற்று அரசர் பலரும் பரிசுப் பொருள் 
களுடன் வருதல் , அப்பொழுது ஏற்பட்ட பல்வகை 
யொலிகள் , ஸப்தரிஷிகள் வருகை , மகளிர் மங்கலகீதம் 

இசைத்தல் , 
29. கோலஞ்செய் படலம் 

வசுவுக்கு மணக்கோலஞ் செய்ய அரமகளிர் வருதல் , 
வசுவேந்தனுக்கு 

அக்கதை 

இடுதல் , 
எண்ணெய் பூசுதல் , வசுவுக்கு மங்தல நீராட்டுச் செய்தல் . 


128 


அரமகளிர் 


30. பவனிப் படலம் 


136 


கதிரவன் மறைதல் , விண்மீன்கள் விளங்குங் காட்சி , சந் 
திரோதயம் , வெண்ணிலவு எங்கும் பரவல் , வசு பவனி 
வருதற்கு ஐராவதத்தின் மீது ஏறுதல் , பல வாத்தியங்கள் 


xxiv 


ஒலித்தல் , பவனி வருதற் சிறப்பு , வசு யானையினின்றும் 
இறங்கி மணமாளிகையிற் புகுதல் . 


141 
31. வதுவைப் படலம் 

மணமாளிகைச் சிறப்பு , வசு திருமண வேதிகை யருகு 
செல்லல் , திருமண வேதிகைச் சிறப்பு , வசு திருமண 
மேடை மீது அமர்தல் , கோலாகலவிறை வசுவுக்குத் 
தேன் பால் முதலியவற்றை அளித்து உபசரித்தல் , 

, 
கிரிகை மணவேதிகைக்குத் தோழியர்களுடன் வருதல் , 
மகளிர் வசுவையுங் கிரிகையையும் ஒருசேர நிறுத்தல் , 
வசுவுக்கும் கிரிகைக்கும் தேவகுரு கங்கணம் அணிவித் 
தல் , கோலாகலவிறைவன் கிரிகையை வசுவுக்குத் தாரை 
வார்த்து அளித்தல் , வசு , கிரிகைக்கு பொற்றாலி யணி 
தல் , சேடையிடும் பொழுது அருகிருந்த மகளிர் கூற்று , 
சேடைமணி கிரிகையின் உடம்பெங்கும் பரவி விளங்கும் 
காட்சி , வசு கிரிகை கரத்தினால் அளித்த வெண்பொரியை 
அக்கினியில் இடுதல் , கிரிகை அம்மி மிதித்தல் , வசுவுங் கிரி 
கையும் அருந்ததி காணுதல் , அங்கி வலஞ்செய்து துருவ 
நட்சத்திரங் காணல் , இந்திரன் முதலிய அனைவருக்கும் 
அறுசுவை யுண்டி யளித்து உபசரித்தல் , இந்திரன் வசு 
வுக்கு அளித்த மணப்பரிசுகள் , கோலாகல விறைவன் 
வசுவுக்குப் பல பொருள்களை அளித்தல் , சுத்திமதி வசு 
வுக்கு மணப் பரிசுகள் தருதல் , கதிரவன் மறைதல் , 
செவ்வானம் பரத்தல் , திருமணச் சடங்கினை நான்கு 
நாட்கள் குறைவின்றிச் செய்தல் , இந்திரன் முதலான 
வர் வசுவுக்குங் கிரிகைக்கும் பல வரங்களையும் பொருள் 
களையும் அளித்தல் , இந்திரன் அளித்த வேணுத் தண் 
டின் சிறப்பு , இந்திரன் தேவர்களுடன் தனது நகர் சேர் 

தல் , மலையரசரும் நதிமா தரும் விடைபெற்றுச் செல்லல் . 
32. மீட்சிப் படலம் 

149 
கோலாகல விறைவன் கிரிகைக்கு அறிவுரை கூறுதல் , 
சுத்திமதி மகட்குக் கூறிய நல்லுரை , வசு கிரிகையுடன் 
தனது நகர் அடைதல் , வசுவுங் கிரிகையும் வருதலைக் 
காண மாடமாளிகை சிகரம் முதலியவற்றில் மகளிர் கூடு 
தலின் வருணனை , வசுவினையுங் கிரிகையையும் மகளிர் 
புகழ்தல் , வசு அரண்மனையை அடைதல் , கிரிகையுடன் 
வசு சிங்காதனத்தில் அமர்தல் , வசுவேந்தன் பலருக்கும் 
பரிசளித்தல் , வசு அந்தப்புரம் சேர்தல் , கிரிகை அங்கு 


XXV 


வந்து ஒரு தூண் மறைவில் நிற்றலை வசு காணுதல் ,, 
கிரிகையும் வசுவும் அடைந்த இன்பநிலை , வசுவுங் கிரிகை 
யும் பல்வேறு இடங்கட்குச் சென்று வந்து இன்ப 
வாழ்க்கை நடத்துதல் , வசுவேந்தன் ஆட்சிச் சிறப்பு ,, 
வசு சரிதங் கற்பதால் உளதாம் பயன் , வாழ்த்து . 
வசுசரிதம் இயற்றினர் இன்னர் என்பது . 

157 


வசு சரித்திரம் 

கடவுள் வாழ்த்து 
வான னத்தன் வயவயி ராவதக் 
கோன னத்தன் குலமறை காணொணாத் 
தான னத்தன் தனியுத வுங்கரி 
யான னத்தன் அடியிணை போற்றுவாம் . 
1. முகவுரைப்படலம் 

சிவபெருமான் 
நீர்கொண்ட முகில்வண்ணன் முதலமர ருயிருய்ய நிறைந்த வாழிக் 
கார்கொண்ட விடமுண்டு கறுத்தமிட றுடையானைக் கமலை மேவுஞ் 
சீர்கொண்ட திருவாலி கண்டபுரத் தருட்கடலைச் சிந்தித் தேத்தி 
வேர்கொண்ட பவக்காடு கடந்துபர மானந்த வீடு சேர்வாம் . 1 

உமாதேவியார் 
தலைமீது பிறையாரம் புனைந்து பல மணிப்பணிக டரித்துக் கையி 
னுலவாது முளரிகொடு பெருவரையி னுதித்தமல னொத்து நின்ற 
மலைமாது திருவாலி நகர்மாது சசிமாது வனச மாது 
கலைமாது பணியுமெழி லுமைமாது பதமலரைக் கருத்துள் 

( வைப்பாம் . 2 


வேறு 


விநாயகர் 
கரமலர்க் கோடு கொண்டு கயிலையைத் தாக்கி மிக்க 
பரையரும் பரனைப் புல்லப் பரன் முடிக் கங்கை சிந்தி 
யொருபரை தாளில் வீழப் புரிந்துய ருவகை நல்கும் 
பொருவிலொண் குமர சேட்டன் பொன்னடி பணிதல் 

( செய்வாம் . 3 
சுப்பிரமணியர் 
ஆலமுள் ளடங்க நின்ற வரசளித் தருள வோங்கி 
வேலையன் றேவி மாவை வீட்டி நல் வாகை பெற்றுக் 
கோலமென் கடம்பொ டுற்ற குருந்தடி நிழலிற் சேர்ந்து 
சாலவெம் பவாத வத்திற் சரித்த நம் மிளைப்புத் தீர்வாம் . 4 


* 


அவையடக்கம் 


மலர் தலை யுலகம் போற்றும் வசு சரித்திரத்தை வல்ல 
புலவர்க ளிருக்க யானும் புகலுதற் குன் னுந் தன்மை 
யிலகுசீ ருடைய வன்ன மென்னவே புனலை மாற்றி 
யுலவுறு குரண்டம் பாலை யுண்ணிய கருதல் போலும் . 


5 


2 


வசு சரித்திரம் 


வேறு 


நாட்டுச்சிறப்பு 
வனசன தூர்தியின் வடிவம் போலெழீஇ 
யினமொடு கனமெலா மேகி வேலையிற் 
புனன் முகந் துண்டுமீண் டெங்கும் போர்த்தன 
வுனவரு முருகன தூர்தி யென்னவே . 


6 


7 


விரிந்தமின் வாளினை விதிர்த்துக் கோபமே 
பரந்திட வதிர்த்துவெம் பரிதி யோடமர் 
புரிந்திட வெழுந்தது போலக் கூடியே 
பெரும்புயல் பச்சைமால் வரையிற் பெய்ததே. 
புயல்மழை பொழிதலிற் புகுந்து தோய்ந்தவர்க் 
குயர் தரு பரபத முதவு கின்றதோ 
ரியல்வர வாற்றிடை யெவர்க்கு மின்புற 
வியனுடை வெள்ள நீர் விரிந்து சென்றதே . 


8 


9 


காரகிற் றுணிசெழுங் கவரி வாற்றொகை 
பாரிய சந்தனக் குறடு பன்மலர் 
வாரிமேற் கொடுவரல் வருண னென்பவன் 
சீரரிக் கனுப்புறு செய்கை போலுமால் . 
பாரதி தன்னொடு பண்பி னாற்கலந் 
தேருறு தாமரை மேவி யெண்ணொணாச் 
சீரிய கலைபல சேர்ந்து தோன் றலால் 
வேரியம் போதனை வெள்ள மொத்ததே . 


10 


சங்கினை யேந்தலாற் றரைக்கன் பாதலால் 
அங்குறு திகிரிகொண் டாடன் மேவலாற் 
பொங்கிய வளக்கரைப் பொருந்தாலுயர் 
செங்கண்மா லொத்தது தெய்வ நீத்தமே . 


11 


மேவரும் பாலையி னனலை வீட்டலிற் 
றாவிலார்ப் பொடுமிகத் தருக்கி வேலைபுக் 
கோவறு வடவையை யவிக்க வுன்னியே 
போவதொத் தெழுந்தது புதிய நீத்தமே . 


12 


பேருறு மிந்நதிப் பிறங்கு நீர்புக 
வேரிவன் னாட்டிடை விரிந்த வாவியும் 
நேரறு கயங்களு நிரம்பித் தேங்கின 
சீரறம் புரிபவர் செல்வம் போலவே . 


13 


முகவுரைப் படலம் 


3 


14 


15 


16 


17 


ஏர்த்தொகை நடத்தலு மெழுந்த வோதையாற் 
போர்த்தலை விறலிலார் போல வாமைகள் 
சேர்த்தநீ ரிடைப்புகுந் தொளிப்பத் தீரர்போற் 
பார்த்துவெவ் வாளைக ளாளைப் பாயுமால் . 
வெறிகமழ் வன சவெள் ளத்தின் மேவிய 
நறவினை வாய்மடுத் துண்டு நாரியர் 
செறிமணி கைக்கொடு விதைத்த செய்தொறு 
முறுபெருங் குருகைநின் றோட்டு வாரரோ . 
நீடயில் விழிக்கெதிர் நின்ற காவியைக் 
கோடிடை யுழத்தியர் கொய்தல் கண்டுடைந் 
தோடுறு கயல்களை யுவந்த ழைத்தல் போல் 
மூடலர்க் களைகொய முன்கை நீட்டுவார் . 
மாமணி வாரண மன்னர் தங்குழு 
மேவிவண் டொத்தொகை விரவிச் சூழ்தலாற் 
பூவிளை மருதமொண் புவிபு ரந்திடுங் 
கோவையொத் தெழிலொடு குலவு கின்றதே . 

மலைவளம் 
இத்தகைத் தாகிய வெழில்வள் ஜட்டிடை 
வித்தகர் புகழ்தரு புட்ப வெற்புநற் 
சித்தர்வைப் பாகியே திகழ்ந்து நின்றிடு 
மத்திரு வரைவள மறைதற் பாலதோ . 
வனசர மகளிர்கள் வதனந் திங்களென் 
றுனலரு மதிச்சிலை யொழுக்குந் தீம்புனல் 
தினகர சிலைகதிர் தீண்ட நின்றெழு 
மனலினை வயின்வயி னவித்துப் போகுமால் . 
வனமுடை வேடர்த மகளிர் சிற்றிலிற் 
சினவர வுமிழ்மணி தீப மேற்றலுங் 
கனனுகர் குருகதைக் கவர்ந்து கொண்டுசென் 
றனலெனக் கோத்தல்கண் டழுவர் தாயர் முன் . 
அறைகளின் மிசையடி யார்ந்த பாறொறுங் 
கறையொடு முத்து றக் கண்ட வேட்டுவர் 
மறமுடைத் தந்தியின் மத்த கம்பிளந் 
தறுகுசென் றதுகொலென் றாலித் தோடுவார் . 
தரைபுகழ் வரைமுடி தனிற்கி டந்தபன் 
மரகதப் பைங்கதிர் வயங்கு புல்லெனக் 
கருதிவெண் மதியுழைக் கன்று தாவிமற் 
றருகொரு புல்லினை யெதிர்கண் டஞ்சுமால் . 


18 


19 


20 


21 


22 


4 


வசு சரித்திரம் 


வேறு 


தாமரை புண்டரீகஞ் சார்தலா லாம்ப லுற்ற 
சீர்மையால் வளம்பொ ருந்து சிறப்பினால் வளங்கொள் பூளைத் 
தோமிலா வெகின மாமை கழைபல துன்ன லாலம் 
மாமலை முழுது நன்மா மருதமொத் திருந்த தம்மா . 23 


ப 


நகரச் சிறப்பு 
புகலுமிப் பெருமை யோங்கு புட்பவெற் பொடுசி றந்த 
வகமகிழ் வன்னு டாகு மளவில்சீர் வெண்பா நாட்டிற் 
புகழ்புனை வாலி கண்ட புரமென வொருத லந்தான் 
மிகவிளங் குறுநி றைந்து மேதினிக் கணிய தாகி . 

24 
புரைதவிர் வாலி கண்ட புரத்துறு மீசன் றன்னை 
மருநறா மடைதி றக்கும் வனச மாளிகையி னுற்றோ 
னுருகுறு முளத்தினோடு முவந்துபூ சனைபு ரிந்தே 
யரியதன் சிட்டி பெற்ற னப்பதிக் கிணையொன் றுண்டோ . 25 
புயறவழ் மாடஞ் சூழப் புரத்துறு மீசன் றாளை 
வியனுடை யுலக மெல்லாம் படைத்தருள் வேரிப் போத 
னுயர்வுறப் பூசை செய்து செய்துவந் துறையு மூரு 
மியல்படு பிரம தேச மெனப்பெயர் பெற்ற தன்றே . 

26 . 
தாரகப் பிரம மான சாற்றருந் தனியெ ழுத்தி 
னோரரும் பொருளைத் தாதைக் குணர்த்திய முருகன் வந்து 
நேரிலொண் பிரம சாரி யாகியே நெடுநா ளுற்றுச் 
சீரிய தவஞ் செய்தானத் திருநகர் தன்னின் மாதோ. 

27 


! 


28 


வாலிகண்ட புரமென்றதற்குக் காரணம் 
தனித்திறல் பெற்ற வாலி தற்பர சிவனைக் கண்டு 
மனத்தெழு மன்பிற் பூசை வரமுறப் புரித லானே 
பனிப்பிறை சூடி பேரும் பகரரு நகரின் பேரு 
முனற்கரு மிவன்றன் பேரா லுற்றது கற்றோர் போற்ற 
அந்நகர் வடகீழ் பாலுற் றழிவறு புட்ப வெற்பின் 
மன்னிமார்க் கண்ட னென்னு மாதவ னிருந்து மிக்க 
தன்னிகர் தவஞ்செய் தானத் தனிமுனி தாள்பணிந்து 
பன்னருந் தருமங் கேட்டார் பகருதிட் டிரன் முன் ஒனோர் . 
தோய்ந்தவர்க் கின்ப நல்குந் தொல்வட நதியு முத்தி 
யீய்ந்தருள் புட்ப வெற்பு மிதனின் மார்க் கண்டன் போற்ற 
வாய்ந்தலிங்கமுமி லங்கும் வளமையா லித்த லந்தா 
னாய்ந்த நூ லறிஞ ரேத்து பாற்கர தலமே யாமால் . 


29 


30 


முகவுரைப் படலம் 


5 


! 


தலப்பெருமை 
அலர் தரு மீமத் திட்ட வடுகத ழங்கி தன்னில் 
தலைவெடி யாதி ருந்த தன்மையா லித்த லத்திற் 
புலனொடு வீய்ந்தோர் யாரும் புனிதரா யமரர் போற்ற 
விலகுறு சிவசா லோகத் தெய்திவீற் றிருப்ப ரன்றே . 


31 


திம்மையவரசன் சிறப்பு 
கருதருமவ் வாலிநகர் மதிச்சடிலக் 

கடவுடிருக் கருணை தன்னாற் 
றிருமலை தன் னிடத்தினுதித் தொருநேமி 

வையமுடை செல்வ னாகி 
வரமிலகு வாள்கொடுதெவ் விருளகற்றிப் 

பரிதியென வயங்கி னானால் 
விரிகமலங் கமழ்மடுவைப் பண்ட குல 

திம்மயனும் வேந்தர் வேந்தே . 


32 


திருமலைபெற் றருளுமணி வன் 

தமதரசு திம்ம பூபன் 
பெருமைதிகழ் புகழென்னுந் தரளமணி 

மேடைமிசைப் பிறங்க வைத்த 
பொருவரும்பொற் குடமென்ன வவன் வீர 

முருவெடுத்துப் பொலிவ தென்ன 
விரவுதிமி ரம்பருகி யொளிவிரிக்கு 

மொருபானு விளங்கு மன்றே . 


i 


T 


33 


வீறொடுவிண்ணில் குபயோ தரங்கருகா 

தரியசுதை மேடை மேலா 
யேறுபொழு தினுங்கமலத் தடத்தாடு 

மேல்வையினு மிளையா துற்றே 
மாறில் பெரும் புவன கருப் பத்தினொடு 

விளங்கினளால் மலரிற் பைந்தேன் 
ஊறியெழுந் திடமடுவைத் திம்மயன்றன் 

புகழென்னு மொருநன் மாது . 


14 


34 


பரிவொடுதா னமைத்தவக ரங்களினு 

நான் மறைகள் பயிற்றல் செய்யு 
மருமறையோர் முகங்களினுந் தடங்களினும் 

பொழில்களினு மளவி லாத 


வசு சரித்திரம் 


புரைதவிரொண் சுதைமாட மெழுத்தெகினம் 

போதாகிப் பொலிந்து வைகுந் 
தருவுதொறு முரசதிருந் தேன் மடுவைத் 
திம்மயன்றன் சீர்த்தி மாதோ . 


35 


மதிவலபத் திரனனந்தன் சுரதருவின் 

டலக்கவிறு மார்பின் வைக 
வெதிரன்மடி மிசையினுற விழியெதிர்நின் 

றிடனிழலி லிருக்க மென்மை 
பொதிகவுளின் முத்தமிட விரும்பவுநந் 

திம்மயன்றன் புகழ்மா மங்கை 
விதியினொடு சரிக்கின்ற ளொருவருண 

முறுபொருளை மிகவுந் தேடி . 


36 


உயரனந்தன் றவழ்பவனமேற் றுகளிறைத்துக் 

கொளுங்கரிக ளோங்க லெல்லா 
மயர்வில்பயோ தரவமுதை யகலாவப் 

பெருங்கமட மான தம்ம 
வியல்பினெழா திவ்வால சனத்தினுட 

னெமக்கிணக்க மென்னென் றுன்னிச் 
சயமிலகு தேன் மடுவைத் திம்மயனை 

யடைந்தனளாற் றரணி மாது . 


37 


விழைவுறுதா னப்புனலாற் கருங்கடலைப் 

புகழதனால் விதுவை மாறாப் 
பொழிலுலகில் யாவர்க்கு மிடுவதற்கு 

மூரலடு புகையால் விண்மேற் 
றழுவுபுய றனையிலகப் புரிந்தனன்றா 

தாவினுக்குந் தாதா வாகி 
மழவிடைய னடிபரவு திம்மய பூ 

பாலனெனு மன்ன ரேறு . 


38 


தூலியற்றக் காரணம் 


வேறு 


மேதகு மீனைய பெற்றி மேவிய திம்ம யன்றன் 
மூதறி வுடைமை தோன்ற முதிர்புகழ் வசுவின் சீரை 
யோதுக வென்று னென்பா லுயர்பல வரிசை நல்கி 
யாதலி னியம்ப லுற்றே னறுமுகன் கருணை கொண்டு . 


39 


7 


நகரப் படலம் 


நூல் வந்த வழி 


வேறு 


- 


விரி புகழ்சேர் வசுசரிதை தெலுங்கையருந் 

தமிழதனாற் விளம்பு தற்கே 
யுரியகலை பயினமச்சி வாயதேவ 

னுக்கருத்த முரைசெய் தானாற் 
பெருமையுற விதழ்குவியா ராமகதைத் 

தாடைபுனைந்தோன் பேரன் ஞானத் 
திருமருவும் வீரசைவப் பாலையன் சேய் 
பாலைய தேவன் றானே . 
முகவுரைப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 40 . 


40 


h 


நூல் 


2. நகரப்படலம் 
தெய்வத்தன்மை பெற்ற சிறந்த அரசன் யாவன் என 

முனிவர்கள் உரௌமகருஷணியை வினவுதல் 
நவிலரும் பெருமைத் தாய நைமிச வனத்தில் வைகுஞ் 
சவுனகர் முதலா யுள்ள தாபதர் யாருங் கூடிக் 
கவிஞர் தாம் புகழு ரௌம கருடணி தன்னை நோக்கி 
யுவமையி லமுத மாரி பொழிந்தென வுரைக்க லுற்றார் . 
கொற்றவிண் மகவா னீயுங் குறைவிலா வளங்க ளோடு 
முற்றணி மானத் தேறி யொழிக்கருங் கடவுட் டன்மை 
பெற்றுவா னவனி யெங்கும் பெட்புறச் சரிக்க வல்ல 
நற்றவ வரசன் யாவ னென்னவே நவிற லுற்றான் . 


1 


2 


உரௌமகருஷணி முனி வசுவின் வரலாற்றை உரைத்தல் 
முனிவர்கா ணீவிர் சொன்ன முறைபெறு மிறையா ரென்னின் 
மனுநெறி தவறாச் செங்கோல் வாய்த்துள வசுவென் றோதுந் 
தனியிறை யொருவ னுண்டாற் றகவுடைச் சேதி நாடன் 
குனிசிலை மதனன் போல்வா னவன் புகழ் கூறற் பாற்றோ. 3 

அதிஷ்டானபுரி வருணனை 
மன்னவர் மன்னன் சீர்சால் வசுவெனு நாம வேலான் 
தன்னிக ரின்றி வாழுந் தனிநகர் யாதோ வென்னில் 
உன்னருஞ் செல்வத் தோங்கி யுயரதிட் டான மாகு 
மந்நகர் வளத்தை மற்றீண் டறைகுவல் சிறிது கேண்மின் . 4 
பி .ம் : தொடை புனைந்தோன் பேரன் . 


1 


8 


வசு சரித்திரம் 
கற்பக மாத ருக்கே கணவிஞ்சை யணிகளுக்கே 
செப்பிடப் பலமா வாரஞ் சேரகங் கலியாணத்திற் 
கொப்பிலா முதலொண் சீர்த்தி யாமொளி தரும் ணிக்குப் 
பொற்புரு கரமென் றென்றும் புகன் றிடப் படுமப் பேரூர் . 5 
வரமுறு மினிய கேள்விக் கிதமுடை வாக்குப் பெற்ற 
விருபிறப் புடையினங்கட் கின்பணை யிடமாய் மிக்க 
பொருவிலொண் கலைகள் யாவும் பொருந்திடு முழையாய் மன்னி 
விரியுமைம் புலன்களுக்கு விருந்து செய்திடுமப் பேரூர் . 

E 


புலவர்கண் ணாகி மானப் பொலிவுபெற் றேம முற்றுக் 
கலைகளிற் சிறந்து மாக்கள் கவின் படைத் தினிய வேரிப் 
பலபல சூழ்ந்தின் பாடல் பயின்றுயர் மாத ரான 
குலமணித் தொகைநிறைந்து குலவுமந் நகரி மாதோ . 


7 


மதில் அகழி இவற்றின் சிறப்பு 
வான்றொடு மதிலு மீதார் வயிரஞா யிலினொ ழுங்கு 
மான் றவண் டமுமவ் வண்டத் தாறுமென் றுன்னப் பண்ணு 
மேன்றமூ தண்டந் தாங்கு மெழின் மகோ ததிகொ லென்னத் 
தோன்றுமவ் வெயிற்பு றத்தே சூழ்தரு மகழி மாதோ . 


8 


விரகற நிமிர்ந்தோர் தாழ்ந்த மிக்கவர் கீழ்மே லென்ப 
தரைமிசைக் கண்டா மின்பத் தனிமதினிமிர்த லானே 
யிரவித னிரதந் தன்னைச் சுமந்ததிவ் வகழி தாழ்ந்தே 
யரவிறை முடிமே னின்ற ததிசய மிதில்வே றுண்டோ . 


9 


தி 


இலகெயின் மீது வைகு ஞாயில்க ளிணைந்த நாப்பண் 
சிலபல திகிரி யாகிற் செல்லரி தென்று நோக்கித் 
தலமகிழ் தனது திண்டேர் தனக்கொரு நேமி யாகப 
புலனுற வகுத்தல் செய்தான் போற்றருங் கதிர்ப்ப தங்கன் . 


10 


11 


பரப்புறு மகழி யாழ்ந்து பாதலம் புகுத லாற்றன் 
கருத்திடை யுன்னி வேதாக் கடிப்புன லிடைத்தாள் கொண்டு 
சரிப்பரி தெனவந் நாட்டிற் சார்ந்திடு சனங்க டம்மை 
யுரத்தினிற் செலவ மைத்தாங் குரகமென் பெயருமீந்தான் . 
அகழியிற் கயல்க டுள்ளி யணிமதின் மிசைப்போய் வீழ்தல் 
புகழ்மிகு புரத்துள் வைகும் புணர்முலை மகளிர் கண்ணோ 
டிகல்செய வுன்னித் தாவி யெழுந்தவை பிறழ்தல் கண்டு 
மிகவெரீஇ நடுநடுங்கி விரைவொடு மீடல் போலும் . 


12 


நகரப் படலம் 


- 9 


வேறு 


நால்வகை வருணத்தவர் சிறப்பு 


13 


14 


மகர்சுசியர் தருமர்புகழ் மிகுமருந்தா 

னவருயர்ந்த வருணர் மிக்க 
நிகரில்கலை யுடையர்பொரு ளதிகர்தலை 

மதியர்முய னீரர் வேதர் 
தகவுறுமா தவருலக மித்திரரொண் 

புதர்குருவாந் தகைய ராகு 
மகமகிழிப் புரமறையோர் பூசுரர்க 

ளென்பதனுக் கைய மின்றே . 
உயர் நடைக்கோத் திரபதிகண் மடிமையிலாப் 

போகிகளம் புகுந்து நின்றால் 
இயல்வெளிறாக் கனமானோர் வாண்மறவர் 

நரசிங்க மென்னத் தக்கோர் 
வயமுனையி னிடைமுன்பின் பாராத 

குமாரரவரை மறையாச் சூரர் 
வியலரிமுன் றெளிவுகெடா கலையாள 

ரிந்நகர்வாழ் மிக்க வேந்தர். 
குவலயத்துக் காதார மாதலினா 

லத்தமொடு குலவும் பண்பால் 
எவருமகிழ் மானத்தின் மருவுதலா 

லிந்துகுல ரிந்துப் போல்வார் 
நவையறுசீர்த் தரணிகுலா கரங்கொடு 

நேமியை விளக்கு நன்குளராய்த் 
தவறில்சயந் தனமுளராய் மாவுளராய் 

நின்றமையிற் றரணி போல்வார் . 
தன்னினிய மித்திரனைப் பலியெடுக்க 

நோக்கியுறு தன் வாழ் வென்னென் 
றுன்னியித மித்திரர்பா லரியளிப்பா 

கன் வருத்த முறினுந் தீர்ப்பர் . 
நன்னெறிசேர் பொருள்கோடிக் கொருகொடியாய்க் 

கொடிகோடி நாட்டு கூலத் 
தின்ன லிலா துறைவணிக ரவர்பெருமை 

யெவராலு மியம்ப லாமோ . 


15 


16 


சதுர்த்தவர்தா னியப்பொலிமேற் றவழ்மதியான் 

முளைத்தபயிர் தன்னைத் தின்ன 
மதிக்குளுழை தாவுதல்கண் டாகாயத் 

துறுகங்கை மதித்து நந்த 
2 


10 : 


வசு சரித்திரம் 


மிதத்தகுல மக்கள் பொரு ளெனப்பொற்றா 

றாமரை முகத்தி னியல்சேர் வண்டின் 
அதிர்ப்பெனு நல் லோசையினால் விரைந்தோட்டு 

மவரியல்பை யறைதற் பாற்றோ. 


17 


வேறு 


யானை குதிரை தேர் இவற்றின் சிறப்பு 
தடநெடுங் குன்றம் போன்ற தந்திமா கரடத் தூறி 
இடைவிடா தொழுகுந் தான தாரையி னியல்பு கூறின் 
மிடல்புனைந் திடும் வற்றின் விரிந்தவன் செவியின் காற்றால் 

18 
அடிபடு முகிலாற் றாதங் கடிதனில் வீழ்தல் போலும் . 
குஞ்சரக் கன்றி னேறுங் கூர்விழிக் கரிய கூந்தல் 
வஞ்சியர் பாரி சாத மருவலர் பறிப்ப ரெண்ணி 
வெஞ்சினப் பிறைவெண் கோட்டு விறற்புகர் முகக்கொ டும்போர் 
அஞ்சனப் பெருவே ழத்தி னுயர்வையா ரறிதற் பாலார் . 19 
பரதரணிக்க ணேகிற் பரவையில் வீழ்த்த லாற்றன் 
புரவியை யிகழு மிந்தப் புரிப்பரி யொலிபொ றாதே 
இரவிமா வாகிச் சாயைக் கெதிர்தலும் பதத்தூ ளுய்த்தவ் 
வரியின் காற் கதியை மாற்று மைங்கதி தாங்கள் காட்டி . 20 
பொன்மய மறுகின் மான்றே ரெண்ணில புகவெ ழுந்த 
மின்மிளிர் பொற்ப ராகம் விண்ணதி கலந்து சேறாய் 
மன்னியத் தினமுளைத்து வயங்குதா மரைக ளெல்லாந் 
தன்னிக ரிலவா மம்பொற் றாமரை யான மாதோ . 

21 
அரங்கில் மயில் ஆடுதல் 
கண்ணினுக் கினிய தூய கதிர்மணி யரங்கு தோறும் 
வண்ணமே கலைப்பூட் கொங்கை மங்கைய ராடா முன்னந் 
தண்ணுமை முழங்கல் கேட்டுத் தன் சிறை வீசித் தோகை 
நண்ணிநின் றாடுந் திட்டி நடனமீ தென்ன மன்னோ. 

22 
கோபுரச் சிறப்பு 
வகைமணிச் சிகரி மீதே வைத்தபொற் குடங்க டம்மைச் 
சகமகழ் கனக வண்ணத் தாமரை யென்ன வுன்னி 
புகர்முகத் திசைவெவ் வேழம் புழைக்கையாற் பிடுங்கு மென்றோ 
நிகழிரு புறத்து மொண்கோ ளரியுரு நிறுத்தினாரால் . 

23 
மகளிர் நடன சிறப்பு 
இவர்மதி மணிமே டைக்கண் ணேழையர் நடித்தல் காண்பா 
னவையில்சித் திரத்தோ டொன்றா யணங்கியர் நயந்து வைகு 
மவரிசை யமுதாற் சீவ சித்திர மாகிக் கூடுந் 
தவறில் சந் தடியிற் கூடி யேகுவர் தமின்ம கிழ்ந்து . 

24 


11 


நகரப் படலம் 


வேறு 


25 


கன முழல மதிகுறையக் குவல யத்தின் 

கவன்றினமுங் கெடச்சிறந்த கோத்தி ரத்தின் 
தனுவளையப் புரிந்தகுறை தரணி கைக்குத் 

தமனியாமீ ......... ன்றாய் வீட்டை 
புனிதமறும் பங்கமுறப் படுத்துத் தீமை 

புண்டரிக னகற்றினனிப் புரமென் மாதர் 
இனியநறுங் குழல்வதன நயனங் கொங்கை 
யிலங்குதொடை தாள் படைத்த வியல்பா லன்றோ. 

நந்தவனச் சிறப்பு 
சாற்றருநந் தனவனத்தின் முருகுவிண்ணிற் 

சார்வதி சயித்ததனின் சந்தானத்தை 
ஏற்றமுடை விண்ணவர்க ளெடுத்துப் போய்வைத் 

திரங்குதிரை சுருட்டுசுர நதிநன் னீரை 
ஊற்றிவளர்த் தனர்கொல்லோ வறிகி லேமா 

லொளிதிகழ்ந்து விளங்குபெருங் கனக நாட்டிற் 
போற்றினிய சந்தான மென்றோர் தாருப் 

புனிதமண மகலாது நின்ற தன்றே . 


26 


27 


வேறு 
ஒருவிடலை மலர்விற்பாள் புடைநின் றுன் 

சண்பகப்போ து தவு கென்ன 
மருவுறுமென் சண்பகப்போ துயிருடைய 

தென்றனளுன் மணிமென் முல்லை 
அருளுகென வென் றனுக்கு முல்லையிலை 

யென் றனளுன் னாம்பற் போது 
தருகெனலு மென்னாம்பல் கற்பூர 

மணக்குமெனச் சாற்றி னாளால் . 
நீலவொழுங் கினைநாக மலரைமடி 

யிடைமறைத்த நீர்மை யென்கொல் 
கோலமல ருடனிலகம் புயக்கொடியை 

யெடுத்திலையென் கோதா யென்னச் 
சாலவெளி மடுவருகி னிருந்தது நா 

கத்தின் மிசைச் சார்ந்த தம்பொன் 
மால்வரைப்பா லுறைந்ததன்றோ வென நகைத்தாள் 

வினவினவன் மயங்க மாதோ . 
பழுதறுமென் போதுபகர் மடவியர்முன் 

கடிமலர பானற் போது 
விழைவு தரு தளவமலர் குமுதமலர் 

புன்னைமலர் வீற்று வீற்றுக் 


28 


12 


வசு சரித்திரம் 


29 


குழுமிநறுஞ் செவ்வியொடு விளங்குதல்போல் 

கொடிநிகரக் கோதை மாதர் 
எழுதரிய வுறுப்பினுட னுறவாடி 
வந்துறையு மியற்கை போலாம் . 

நீர்வளம் 
மாநதிக டொழுஞ்சுத்தி மதிநன்னீர் 

பாய்ந்து பெரு வயலிற் சாலி 
தானினிது விளைதலினா லந்நகரோ 

ருஞற்றுபல தரும சாலைப் 
போனமுய ராகுதியாக் கொண்டமரர் 

பொருந்தியொளிர் புனிதத் தானே 
கானுலவு மந்நதிவான் கங்கையினுஞ் 

சிறந்தன்று காணுங் காலை . 
சூடுமலர் குழலியர் நீ ராடுதொறுங் 

கரைந்திடுகத் தூரிச் சேற்றி 
னூடளைந்த வளைத்தரள மப்படியே 

பெருமணமுற் றொளிர்ந்த மின்னார் 
தேடருஞ்சந் தனமணிந்த தண்பணிலக் 

களத்தினிடைச் சேர்ந்தெப் போதும் 
பீடுறுமா மின்னுடையோ ரெவ்விடத்துஞ் 

சிறப்படைவர் பேசுங் காலை . 


30 


31 


நிலவளம் 


வேறு 


32 


உழைபொரு தடங்க ணல்லா ருலப்பில ரணைந்து மூழ்கும் 
பொழுதைதலா மவரணிந்த புழுகொடு கலந்து செல்லும் 
விழுமிய நதிநீர் பாய்ந்து விளைந்துறு சாலி முற்றும் 
புழுகுநா றிடுமென் றாலப் புரவள மியம்பற் பாற்றோ. 
வளர்பசுஞ் சுவைக்க ரும்பை மணிநிறச் சிறுபுட் கொத்தக் 
கிளர் தரு சாறு பாய்தல் கெண்டையந் தடங்கட் செவ்வாய்த் 
தளிரிடைப் பழன மாதர் தங்களிற் பாடும் பண்கேட் 
டுளமிக வுருகிக் கண்ணீ ரொழுகுதல் போன்ற மாதோ . 


33 


வேறு 


மதிநில வெறிக்கு மிரவினிற் புளின 

வரைதொறு மிளநல மகளிர் 
சிதரரிக் கண்மூய் விடுப்பமற் றவர்போய்ச் 

செழுங்கருப் பூரவான் கதலிப் 


13 


வேக்தியற்படலம் 
புதுநிழன் மறைந்த வனிதையர்த் தொடுவான் . 

புகுமுனம் பாளிதப் பொடிமென் 
கதியுடை யொலியாற் கண்புதைத் திடலுங் 
கரந்தவர் கலேரென நகைப்பார் . 

நகரப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 74 . 


34 


3. வேந்தியற்படலம் 

வசுவேந்தன் சீர்மை 
வாய்த்தவிவ் வளங்கூர் நறவுகொப் பளிக்கும் 

மலர்மக டனக்கதிட் டான 
மாய்த்திக ழளவில் புகழதிட் டான 

மாம்பெயர்ப் பெரும்பதிக் கிறைவன் 
பார்த்திபர் மகுட கோடிக ளுறிஞ்சு 

பதத்தினா ன றந்தனக் குடம்பாய் 
ஏத்தரும் வாய்மை யாவியாய் மிகப்பெற் 

றிலங்கினான் வசுவெனு மிறைவன் .. 
தன்கரத் திலகி மின்னென மிளிர்வாட் 

டாரையா கிய தனி முகிலால் 
அன்புடைக் கொடியர் வதன தா மரையு 

மதியுமாங் கவர் தமக் குரிய 
வன்புடைக் குலவோ திமங்களுந் திரிவுற் 

றணங்குறப் பெருங்கட லுலகின் 
மன்பதைக் குலக்கே தகைமிக மலர்ந்து 

வாழ்ந்திடப் புரிந்தன னவனே . 


1 . 


2 


வேறு 


3 


இறையவன் சீர்த்தி யென்னு மினியநித் திலமே டைக்கு 
மறுவறு கொண்மூச் செல்லு மார்க்கமே சாள ரங்கள் 
நிறைதரு வீர மென்னு நெடியபே ரங்கி தன்னில் 
உறையுமோ ரிரும்பாய் நின்ற தொளிதரு கனக மேரு . 
தானையி னெழுந்த பூழித் தரைக்குவான் கோளு டுக்கள் 
ஆனவை யெல்லாங் கெற்பத் தாதன மென்ன லான 
கோனவன் றான தாரைக் குரைகடற் றிரைமேற் றுள்ளிப் 
போனதோர் திவலை யன்றோ பொருவிலா காய கங்கை . 


4 


14 


வசு சரித்திரம் 


M 





அவனுடைக் குணமோரரிய சீலசந் தான வல்லிக் 
குவமையில் பிரமாண் டங்க ளொளிர்பெருங் கனிக ளாமாற் 
குவலயம் புரக்கு ..... 
மிவர்முடி யுரக னுக்கு மியம்பலாந் தகைமைத் தன்றால் . 


5 


வேறு 


6 


7 


பூமி வாயுவை யுண்பதால் நிலைத்துப் 

பொருவின் மேலி .... ஞ் செயலாற் 
றாம் வேலிறை பெயரொடுஞ் சார்ந்து 

தவறி லாவசு மதியெனும் பெயர்பெற் 
றேம் மாரவன் குணமணைந் தனகா 

லெய்திமிக் கக்கந் தவதியு மாகி 
நாம மண்டல கடகமுந் தரித்து 

நலன டைந்தனள் பொறைபடைத் தனளால் . 
எதிர்த்த மாநில விறைவா....கற்றி 

யிணங்கின் முற்படி வளர்வுறப் புரிந்து 
மதிர்த்ததீ யர்வெங் காந்தி னமடக்கி 

யடிந கத்திடை வீழ்பொழு தளித்து 
மதித்து நோக்கிடி லிதமுறப் புரிந்து 

மாறி நோக்கிடிற் கொதிப்பொடு திகழ்ந்துந் 
துதிக்க வையமீ திலங்கியுஞ் சிறந்தான் 

றொலைவி லாப்புகழ் வசுவெனு மிரவி . 
அதிர்பெருந்திரைக் கடலினை வீர 

மான வங்கியாற் சுவறல்செய் ததனை 
யுதவிடுங்கன தாரையம் புனலா 

லோங்கி யேமிக நிறைதரப் புரிந்து 
முதிரி ரும்புவனத்துளோ ரிதய 

முண்ட கந்தொறு தொறுமன வரத 
மெதிரில் பேரளி செறியவு மெழுந்தான் 

யாவ ருந்தொழு மிணையில்வா ளிறைவன் . 
ஆசு தீருமவ் வரசனங் கொருநா 

ளருவி மாலைதா ழிமகிரி பயந்த 
தேசு லாவுகோலாகல மெனும்பேர்ச் 

சிமைய மென்பது சுத்திமா மதியில் 
வீசி வந்தொலி பரந்தலை புரள 

விழுந்த தாலதை யொருபர லெனவே 
யாசி லாத்தன் பதநக மதனா 

லெற்றி விட்டன னெழுந்து போய்விழவே . 


t 


8 


9 


15 


வேந்தியற் படலம் 


வசுவின் திறனைக் கேள்வியுற்று 

இந்திரன் வியந்து நட்புக்கொளல் 
வான விந்திர னிதுதனைக் கேட்டு 

மனத்தி னோர்ந்திறும் பூதொடு கலந்து 
தேனு லாம்பொழி னிறைந்துள வரையின் 

சிறையை வச்சிரப் படைகொடு தடிந்தாம் 
யாந லந்தரு மிவன்பத நகத்தா 

லெற்றி னான் மிக வலியனென் றெண்ணி 
மான மன்னவன் றன் னுழை யடைந்து 

வளரு நண்புகொண் டேகினன் மகிழ்வால் . 


10 


அரசன் பதநகச் சிறப்பு 
பறந்து வந்துவீழ்ந் தொருவரை மறிக்கப் 

பட்ட மாநதிப் பெருந்திரைப் புனலின் 
மறைந்து போய்மிகக் கிடந்திடும் பெரிய 

மாநி லந்தனைப் பழம்படி யமைத்துச் 
சிறந்த மன்பத நகத்தினுக் குவமை 

செப்பி லொப்பறு பேருக முடிவிற் 
பிறந்த நீரிடை முழுகிய புவியை 

பெரிதெடுத்தமான் மருப்பென லாமால் . 


11 


வேறு 


இந்திரனது வச்சிரப்படை வசுவேந்தனிடம் 

விஞ்சை கற்க வருதல் 
கரிய மால்வரை யெறிந்த நல் விஞ்சையைக் கற்பான் 
பருவ ரைச்சிறை தடிந்திடு வச்சிரப் படைதான் 
தரையின் மன்னவர் முடிமிசைத் தன்பெயர் மணியாய் 
மருவி யேவசு மலரடி நாடொறு [ ம் ) வணங்கும் 
திசைகொள் வேந்துட னுறைபொழு தணையில்வந் திகர்தா 
மசல பேதியென் றேத்தவிண்ணரசுகீழ் நோக்கிப் 
பசும ணிப்புடை யுகிர்கொடு கீறுதல் பறம்பை 
வசையி லிவ்விறை யிட்டதிவ் வாறெனன் மானும் . 


12 


13 


வசு கோலாகல மலையுச்சியில் தங்குதல் 
வரங்கி டத்தல்போற் றானெறி வரைகிடத் தலினால் 
இரங்கி யோர்பகல் யாம்விளை யாடுதற் கியைந்த 
திருந்து பூதர மாமிது வெனவதின் சிரத்தில் 
விரிந்த சீரிடை யன்பொடு சரித்தனன் வியப்பால் . 


14 


16 


வசு சரித்திரம் 


தலைமை பெற்றிடு வசுவரைத் திண்புயந் தழுவி 
அலகில் கோத்திர மிலங்குற வனேகசந் தானம் 
புலனு றப்பெறு சிறப்புள தானவிப் புவிக்கு 
நிலைகொ ளேகசந் தானவா னுலகமோ நிகர்க்கும் . 

வேந்தியற்படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 89 . 


15 


] 


2 


3 


4. வசந்தப்படலம் 

வசந்த ருது தோற்றம் 
சால மங்கல முடையவிப் புவிமக டனக்கு 
வால கோகில மழைத்திட வடைந்தநல் வசந்த 
கால மென்னுமோர் வண்ணமா மகளுளங் களித்துக் 
கோல முற்றநற் றளிர் முகை மலர்பல கொடுத்தாள் . 
சால மங்கையர் விழிப்படை சூழ்தலுந் தனுவேள் 
கோல வெம்படை யார்கணு நடத்தவுங் குளிர்தென் 
காலி னாலலை மாங்கனிகளை நுகர் சுகத்தின் 
மாலில் பேரொலி யோங்கவு மெழுந்தது வசந்தம் . 
அளியு றுந்தடத் தாமரை தொறுந்தொறு மாழிப் 
புளினம் பேடையோ டொன் றவும் பூந்துணர்க் கொடிசூழ் 
தளிர்மனைக்கணே யளியொடு தத்தையன் னவரு 
மிளைஞ ருங்கலந் திளைக்கவு மெழுந்தது வசந்தம் . 

குயில்கள் மரங்களில் நிறைதல் 
மருநிறைந்திடு குரவுபா திரிவழை வகுளம் 
பரிய சூதமா சினிசெழுங் கமுககில் படீரந் 
தருவ ளங்கெழு மிடங்களிற் பெடையோடு தழுவும் 
பொருவில் கோகிலத் தொகையே நிறைந்தது பொலிந்து . 

குளங்களில் தாமரை மலர்தல் 
தங்க ணாயகன் மறுபுலப் பகையினைத் தடிந்து 
துங்க மாய்வரல் கண்டலர் தோகையர் முகம்போற் 
பங்க மேசெயும் பனிப்பகை துரந்து செம்பரிதி 
யங்கண் மேவலுந் தடங்கடோ றலர்ந்தன கமலம் . 

மாமரங்கள் தளிர்களொடு விளங்குதல் 
தணங்கொ டென்றல்வந் திடுதலுந் தளிர்த்தமாந் தருக்கண் 
மணந்த நாயகர் பிரிந்தபின் வறுமைகூர்ந் திருந்து 
குணங்கு லம்வரக் காணுமுன் குலமட மகளிர் 
இணங்கு பேரழ கொழுகுமெய் தளிர்த்தென விலங்கும் . 


4 


5 


6 


17 


வசந்தப் படலம் 


7 


கிளிகள் இயல்பு 
மருக்கொ ளின்னிசைச் சுரும்பர்மே லெழுந்திட மலர்ந்த 
முருக்கில் வீழ்பசுங் கிள்ளைக ளியல்பினை மொழியில் 
விருப்ப நாயக னிறந்திட மடவியர் விரிந்த 
நெருப்பி லன்பொடு புகையெழப் பாய்குத னிகர்க்கும் , 
குளங்களில் வெண்தாமரை, செந்தாமரை மலர்கள் 

சேர்ந்து தோற்றுதலின் வருணனை 
விடல ரும்புனற் றடத்திடை விரைகொள்வெண் கமலத் 
தொடுசி றந்தசெந் தாமரை பலகலந் துறைதன் 
மடுவை யம்பதித் தீம்மயன் சீர்த்தியும் வயமு 
மிடம தொன் றினில் வாழ்ந்திடு மியல்பினை யேய்க்கும் . 


8 


வேறு 


9 


வேனிற்பருவ வருணனை 
குயிலெனும் வந்திகர் புகழ்ந்து கூப்பிடப் 
பயில்கிளி மாகதர் பரவிப் பாடநல் 
வியனுடை வல்லிகண் மேவி யாடவோர் 
இயல்பொடு வேனிலா மிறைவன் வாழ்ந்தனன் . 
மூசிய மதுகர முழங்கு பைங்கிளி 
யாசறு பூங்குயி லன்றில் கூரிருள் 
வீசிய சிறுவளி மேவலான் மதன் 
பாசறை போன்றன பலதண் காவெலாம் . 
தாதொடு மதுநிறை தடங்கொ டாமரைப் 
போதுதொ றோதிமம் போந்து லாவுதல் 
யாதினி லிருந்தன னிறைவ னென்றுதாந் 
தீதறு மளியொடு தேடல் போலுமால் 
உகுபனிப் போர்வையை நீக்கி மென்முலை 
முகையினைத் தளிர்க்கையான் மூடிக் கொண்டிடுந் 
திகழ்புது வல்லியைத் தென்ற லாம்பதி 
சுகமுறக் கூடினன் றானந் தொட்டரோ 


10 


11 


12 


வேறு 


வசந்தமா தீன்ற தென் றன் மைந்தனைத் தருக்க ளென்னு 
மிசைந்தகைத் தாயர் பூந்தே னென்னு நீர் தன்னி னாட்டிப் 
பசுந்தளிர்த் தொட்டின் மீதே பலமல ரணையிற் சேர்த்தி 
யசைந்துவண் குயிலின் சொல்லா லினியதா ராட்டி னாரால் . 


13 


3 


. 


18 


வசு சரித்திரம் 
எண்டகு மசோகப் பூங்கொம் பிராகத்தால் வசந்தங் காட்டி 
மண்டுதே னளியி னோச்ச மாதவி தளிர்ப்படாத்தைக் 
கண்டது . துடைப்ப வந்த மாதவி கண்சி வந்து 
கொண்டு றுங் குயின்மேற் பூவின் கொழும்பொடியுகுத்த தன்றே . 
பொருவில்பைங் கொடிகள் காவிற் புகவளிக் கணத்தி னோடு 
மொருசிலைக் காம தேவற் குயர்விழா நடத்த லானே 
மருவிய மைந்தர் மாதர் வளந்திக ழுர்க டோறு 

15 
மருமத னினிய நோன்பு செய்திட லரிதோ வன்றே . 
அஞ்செனு மிடத்தி னொன்றி யரியதா மிந்தோ ளத்தை 
வஞ்சியர் காட்ட நைந்து வனக்குயி றளிர ருந்தி 
தஞ்சிரங் கீழாய் நின்று மமைதலாற் சரிப டைத்தாங் 
கெஞ்சலில் வசந்தங் காட்டிற் றியன் முழு ராக மாக . 

16 
உலகினை யனுக்கி ...... முறுபனி யெனக்கு ளஞ்சி 
யிலகிமர் சலது ருக்க மேறினும் விடுவ லோவென் 
றலர்புக ழினன்செவ் வாள்கொண் டமைவிலா வெய்யோ னாகி 
நலனுறு வடபா னோக்கி நடந்தனன் றென்பா னீத்து . 17 
தளிர்ப்படை யேந்து தேவன் தகுங்கொடி யேறத் தேர்மேல் 
வளப்பட வரலுந் தாரு மேடையில் வல்லி மாதர் 
களிப்புட னிவர்ந்து பல்பூத் தளிர்க்கையாற் கடிதி றைத்தார் 
அளப்பரும் பலன்க டம்பா லடைவதற் கிச்சை கொண்டு . 18 
துன் னுபைங் கொடியின் சென்னித் தூயபன் மலரு திர்த்து 
முன்னருந் தளிரின் மேய வுருவினைப் பிடித்த லைத்து 
மன்னுகோ கனகக் கண்ணார் தோட்டினை மலைத்துத் தென்றல் 
என்னுமா மத்தன் வந்தா னிணையின்மா விடனே யாகி . 19 
முரு ( க் ) கலர் விளக்கிட் டங்கோங் கணிகளை முழுதுங் கண்டு 
தருக்குபித் திகையைத் தாண்டித் தகுங்கொடி யென்னு மாதர் 
மருக்கிளர் பூம்ப ராகக் கலையினை வாங்கிக் கொண்டான் 
செருக்கொடு வனத்த டைந்த சிற்றொலிக் காவன் றானே . 20 

வனபாலர் கையுறைப் பொருள்களுடன் 

வசுவரசன்மூன் செல்லல் 
மறையுருச் சிறுகாற் கள்வன் வரிமது மானி கட்கு 
வெறிமலர் மதுக்கூட் டுண்ண விட்டனன் சுகப்ப டர்க்காங் 
குறுபல முகுத்தா னென்றே யுதிர்கனி மலர்தேன் கொண்டு 
முறையிட வரல்போல் வந்தார் முயல்வன பாலர் கோமுன் . 21 

வசந்தப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 110 . 


தண்டலைப் படலம் 


19 


1 


5. தண்டலைப் படலம் 
வனபாலர் பொழில்வளத்தை வசுவுக்குக் கூறல் 
வந்தர சனைப் பணிந்து வன்வன பாலர் சொல்வார் 
பைந்தளி ரரும்பு போது பழுதறு பிஞ்சு காயோ 
டந்தமில் கனியெந் நாளு மற்றில தாகி யுற்ற 
தெந்தைநின் பொழில்வ சந்தற் கியல்புடை யுறையு ளாமால் 
மாவனக் கிளிமு ழங்கும் வளத்தினை விளம்ப வற்றோ 
தாவில்சீ ரிலகு நாக தருமலர்க் காக வெய்தும் 
பூவளித் தொகையைக் கண்டு புயலென மயில்க ளெல்லா 
மோவற முழங்கு மென்னி லுலம்பொரு குவவுத் தோளாய் ! 
மங்கல மயத்த யாங்கள் வளர்த்தபூந் தருக்கள் யாவு 
மெங்களுக் குதவி யாக வின்னிசை பாடி யன்பு 
பொங்கொளி மிதிப்ப வீழ்ந்த பூம்பொடிப் பாத்தி தோறும் 
தங்கள் பூ மதுநி ரம்பத் தாந்தழைக் கின்ற மாதோ . 


2 


3 


4 


மலர்மதுக் கதலி யின்பா ளிதக்குவை மருவி வந்து 
நிலையுறு தடத்துண் மேவி நிகழ்சல சூத்தி ரத்தூண் 
பலவினு மிவர்ந்து தூற்றப் பயந்தல ரிக்காங் குற்ற 
குலவிரு ளோடு கூடிக் குளிர்பனி துளித்தல் போலும் . 
பார்பல கொம்பின் சீரும் பல்லவ கணத்தி னேரும் 
வேரியம் பூப்ப ரப்பும் விளம்புத லெளிதோ வேந்த 
சாரியல் வனந்த னக்கோர் சயீத்திரா தமொப்பன ........ 
.........மற்றொவ் வொன்றே யச்சயிராதமொப் பாகும் . 


5 


பூவலர் மிசையே மேவிப் புணருமா லொடு பொருந்தித் 
தாவில்சீர் மதனைப் பெற்றுத் தளிருரு மிகவுஞ் சேந்து 
மேவருந் தும்பிக் கின்பம் விளைத்தவ ணுறலா லந்தண் 
மாவின மெல்லாஞ் செய்ய மாவென விளங்கு கின்ற . 


6 


தொழின் மதன் கணையா யார்க்குஞ் சோகமே விளைத்த தீமை 
கழிதர மதித்தோ தம்பேர் காரணம் பிறநி னைத்தோ 
வழிமதுத் திவலை தூற்றி மலிநிழல் பரப்பி யெங்கும் 
பொழிநிறை யசோக மீந்த பொருந்தினர் தமக்க சோகம் . 


7 


பூங்கணை மதனில் லான பூங்கொடி நிறைந்த சூழல் 
ஆங்குறை தலினாற் போதின் மாளிகை யமைப்ப தென்னை 
தேங்கிய நறும லர்த்தூள் திசைதொறும் பரத்த றன்னா 
னீங்கரு மணத்தூள் வேறு நிறைத்திடல் வேண்டா வாங்கு : 


8 


20 


வசு சரித்திரம் 


பூமது வங்கங் கோடிப் பொலிவொடு தெளிந்தி ருப்பத் 
தாமவே லுழவோய் வேறு தனித்தட மமைப்ப தென்னோ 
தோமில்கற் பூர வாழைத் துகளிளந் தென்ற நூற்ற 
மீமிசை நிறைத றன்னால் விதானம்வே றியற்ற லென்னை . 
வனபாலர் பொழிலுக்கு எழுந்தருளுமாறு 

வசுவினை வேண்டல் 


9 


1 


- 


மாசறு வசந்த வேந்து வன்வன பால னாகித் 
தேசறு மளவி லாத சிறப்பமைத் தெதிர்பார்க் கின்றான் 
பூசலிட்டினவண் டார்க்கும் புனை மல ரலங்கற் றோளா 
யோசைகொ ணறைவ னத்திற் குற்றிடல் வேண்டு மென்றார் . 10 

வசு , சோலைக்குச் செல்ல 

இரதத்தைக் கொணரும்படி கூறல் 
இவ்வகை யுரைத்து நிற்கு மியல்வன பாலர் யாருஞ் 
செவ்விதிற் புவன பால ராகவே சிறக்க நல்கிக் 
கவ்வைகொளிளமென் காவைக் காண்பதற் குள்ளம் வைத்துத் 
தெவ்வடு குவவுத் தோளான் றேர்தனைத் தருக வென்றான் . 11 


வேறு 


இரத வருணனை 
மரகதக் கொடுஞ்சி வச்சிரத் திகிரி 

மாமணிச் சிகரிநீள் கதலி 
தரளமா லிகைகோ மேதகப் பரப்புத் 

தனிவயி டூரியத் தட்டுப் 
புருடரா கப்பா ரருந்துகிர் மதலை 

பொற்கலை மனகதிப் புரவி 
மருவிய பெருந்தேர் தனையொரு வலவன் 

மன்னவன் றன்னெதிர் கொணர்ந்தான் . 


12 


வேறு 


உலப்பறு புரவி பூண்ட துருநிறை வலவ னுள்ள 
திலக்குறு திசைக ளெங்கு மேகுவ தனேக நேமி 
புலப்பட வுடைய தாமப் பொருவில்வாள் வேந்தன் பொற்றேர் 
நிலத்தகட் டாம ரைக்கு நெடுமகிழ் வளித்த தம்மா . 

13 
பெறுபுகழ் வசுவேத் தென்று பெயர்மிகப் பெற்றே னேனு 
நிறைதிற லுறுமவற்கு நிகரலே னெனக்கு பேரன் 
திறையிடு புட்ப கம்போற் றிகழ்வுடைத் தவனி யெங்கும் 
குறையற நிழல் பரப்பு குடையின னுடைய தேரே . 

14 


தண்டலைப் படலம் 


21 


அப்பொழுதேற்பட்ட ஆரவாரம் 
புலவலம் புரிமு ழக்கம் பல்லியத் துழனி பேரிக் 
குலவொலி கண்டை யோதை கோலவந் திகர்க லிப்பு 
விலைவரம் பரிய லாகா வேத்திர மெடுத்தோ ரார்ப்பு 
நிலமுழு துண்டு மண்டி நிமிர்ந்தவா னுலக மெங்கும் . 


15 


பல தேயத்தரசரும் வசு தேரில் அமர்ந்து செல்லும் 

காட்சியைக் காண வருதல் 
ஆயிடை யங்க வங்க கலிங்கம தாதி யான 
தேயமன் னவர்நெருங்கி வந்தனர் செறிந்து காண்பான் 
ஏயுமன் னவர்தம் பூணி னினமணி யுதிர்ந்த யாண்டும் 
தூயபன் மலரை யுந்தண் முகையையுஞ் சொரிந்த தென்ன . 16 

16 , 


வசு தேரில் அமர்ந்து செல்லும் காட்சி 
நெடியவான் சிலையு மம்பு பொருந்திநன் னீல மேவி 
முடிவிலாத் தரளஞ் சேர்ந்து முழக்கொடு தடித்தி லங்கிப் 
படிவிரும் புறந் டக்கும் பைம்புய லனைய தேர்மேல் 
வடுவற விவர்ந்தான் ஞால மகிபதி யென்ப மாதோ . 


17 


வசு பலர் சூழச் சோலையின் அருகில் வருதல் 
புண்ணிய சனரே தண்ட தரரரும் புவன வேந்தர் 
எண்ணருங் கலையு ளார்மற் றிசையெழு நாவர் சீர்சால் 
உண்ணயந் திடுத னத்த ருயர் தலை மதியர் சூழத் 
தண்ணளி பொதுளு மொண்பூந் தண்டலை யருகு வந்தான் . 


18 


பல மாதர்கள் வெண்சாமரை முதலியன வீசுதலின் வருணனை 


மலர்மக ளனைய மாதர் வளைக்கரத் தெடுத்த சைக்கு 
மலகில்வெண் கவரி செம்பட் டாலவட் டத்தி னீட்டம் 
புலனுறப் பிறழ்தல் கோவின் புகழுமொண் டிறலுங் கூடி 
யுலகுடையவன்றன் முன்னின் றொய்யென நடித்தல் போலும் . 19 


வெவ்வேறு பொருள்கள் ஒன்று சேர்ந்தமை 
மன்னவர் முடிக டாக்க வுதிர்ந்தபொற் பொடிவ யங்கும் 
பொன்னொளிர் சண்ப கப்பூம் பொடியொடு கலந்த தம்ம 
கின்னர மிதுனம் பாடுங் கிளரொலி யொடுமென் காலால் 
இன்னிசை யாழ்ந ரம்பி னெழுமொலி சேர்ந்த தன்றே . 


20 


22 


வசு சரித்திரம் 


படியில்கற் பூர வாழைப் பசியநெட் டிலையின் காற்றும் 
பிடிபடு துவச காற்றுங் கூடின பிரித லின்றி 
வடிவுடை மிடறு விம்ம வந்திகர் புகழு மோதை 
யொடுகருங் குயிலி னோதை யுற்றது கற்றோர் போற்ற . 


21 


மரநிழல் கீழேபட்டு அசைதலின் வருணனை 
மதியுல களவு நீண்ட வனத்துறு தருக்கள் யாவும் 
புதுமல ரொழுகு பைந்தேன் புவிமிசை பரந்து நிற்ப 
வதினுறு தமது நீழ லலம்வரு தன்மை சால 
வெதிர்வரு மரசன் றாளி லிறைஞ்சுதன் போன்ற மாதோ . 


22 


} 


வசு பொழிலில் புகுதல் 
தோத்திரம் பொலிய வானந் தொடுமணித் தேரி றங்கிப் 
பார்த்திபர் முதலோர் தம்மைப் பரிவுட னவணி றுத்தித் 
தாத்திரி புகழு நன்ம சகனென்போ னங்கை தாங்கப் 
பூத்தரு வனத்திற் புக்கான் புவிபுக ழரச ரேறு . 

23 
அரசன் கண்ட பல்வேறு பொழிற் காட்சிகள் 
செழுங்கிளி யொழுங்கென் றேது சீவதோ ரணமுந் தூய 
கொழுங்கனிப் பொறையி னோடு குலவிய வாழைக் காடு 
மெழுந்துமேற் றளிர்த்த சூத மெனும்பல நிலைத்திண் டேரு 
முழங்கிலைக் கமுகும் யாவும் முறைவழா வரசன் கண்டான் . 24 
வசந்தனாற் றிகழ்சா லைக்கண் மகிழ்வொடு நிறைவு கொள்ள 
மிசைந்த நல் லிருபி றப்பு வியன் குல மிதவாக் கோடு 
மிசைந்தசீ ரங்கைச் சாகைக் கேசராக் கதையை யென்று 
மசைந்திடா வலிய சிந்தை யரசன்மே லுதிர்த்த மாதோ . 

25 
பைங்கொடி மாதர் கிள்ளைப் பாட்டினா லளியி னோடு 
மங்குறு தளிர்க் கலத்தி னருப்புநித் திலம்ப ரப்பித் 
தங்கிய வொலியி னாடித் தனித்தனி சுழற்றி நிற்றல் 
பங்கய நயனங் கொண்டு பார்த்திபனினிது கண்டான் , 26 
தருக்களுக் கமைத்த திங்கட் டனிமணிப் பாத்தி கட்குண் 
மருக்கனி தளிர்ப்பூம் பட்டு மலர் தனித் தனியு திர்ந்தே 
யிருத்தல்பா ரிறைக்கு வேனி லிறையிர சதக லத்திற் 
றிருத்துபு வைத்துக் காட்டுஞ் சிறப்பினை மானு மன்றே . 

27 
வல்லியென் முல்லை மாதர் மருவில்பைங் கொடிசூழ் மாடத் 
தெல்லடை யாடை போர்த்தே யெழிண்முகைச் சாள ரத்துண் 
மெல்லென முகம்வைத் தொண்பூ விரைப்பொடியுதிர்த்து நின்றார் 
அல்லுருக் குயிலின் சொல்லா லழகொடு பேசிக் கொண்டு . 28 


தண்டலைப் படலம் 


23 


29 


தகவொடு மலர்ந்து நின்ற சண்பகக் கொம்பு வேந்தன் 
முகவெழில் சிறிது நோக்கி மோகமுற் றதுகொ லேரின் 
மிகுமுருப் பசலை பூத்து வெம்மையுற் றனங்க சாபப் 
புகலருங் குணத்தி னோசை பொறுக்கலா தலைத லானே . 
மலரெனுஞ் செம்பட் டாடை வளியினா லசையுங் காலை 
பலமெனுங் கடினக் கொங்கை தோன் றலாற் பழுக்க மூட்டு 
மலர்தரு தூமக் கூந்த லதுகொடு மூடிக் கொண்டார் 
நலனுறு மாது ளங்க நாரிய ரிறைவன் றன் முன் . 


30 


வேறு 


31 


மாதவிதன் கோகிலத்தாற் பாடித் தேனால் 

வளர்திலகம் பார்த்துயர்மாத் தளிர்க்கை நீட்டி 
யோதுபுனை நகைத்தலராற் குரவு கான்கொண் 

டுறவணைத்துச் செண்பகப்பூ முகந்தி கழ்ந்து 
கோதின் மண வுயிர்ப்பளித்துச் சிந்து வாரங் 

கோங்குகிளி யாற்பேசி யரசி னுக்கங் 
காதரவு விளைத்தனமின் னனையார் தம்பா 

லனுதினமித் தொழில் புரிந்து பயிற்ற லானே . 
நோக்கிமிக நகைத்துமொழி மொழிந்து பாடி 

நுவலரிய கரநீட்டி மோந்தணைத்தாங் 
காக்கமுற முத்தமளித் தினிய மாத 

ரத்தருக்க ளெட்டினைஞ் சிறப்பித் தெம்மைத் 
தாக்கினுட னுதைத் துமிழ்ந்து விடுத்தா ரென்னத் 

தழையும்சோ கொடுவகுள மிரண்டுந் தம்மின் 
மாக்கனிகள் செறிபொறையாற் றலைவ ளைத்து 

மலர்கண்ணீ ருகுத் தனவான் மன்னன் முன்னே . 


32 


வேறு 


கருப்பைக டுளைத்த தெங்கின் காய்ப்புழை வழியே சோதி 
புருச்சிறை யாறவாலத் துறுபுன லுகுத்து நிற்றல் 
விருப்புறு தடத்து நாப்பண் மிகுசல சூத்திரத்தின் 
அருத்திகொள் தம்ப மேனின் றரும்புனல் வீழ்தல் போலும் . 33 


தேன் ஆற்றின் நடுவில் மரம் நிற்றல் கண்டு வசு கூறுதல் 
இத்தகைத் தாய காவி னினமல ரளவி லாதங் 
குத்ததே னாற்றினாப்ப ணொருதரு நிற்றல் காணூஉ 
நத்தொலி பொலியுஞ் சுத்தி மதிநதி நடுவு நின்ற 
குத்தர மொத்த தென்று குறித்தன னரசர் கோமான் . 


34 


24 


வசு சரித்திரம் 


கின்னர மிதுனங்கள் அரசனுக்கு நற்செய்தி கூறல் 


நீடலை பொருதே னாற்றில் நின்றவத் தருவின் மீதே 
கேடில வாமி ரண்டு கின்னர மிதுனம் மேவிப் 
பாடல்கள் வல்லாய் நிற்கோர் பகரருஞ் சுபமணித்தாய்க் 
கூடுமென் றவனெ றிந்த குவட்டினிற் சென்ற மாதோ . 


35 


கோலாகலப் பருவதஞ் செல்ல அரசன் கருதல் 
அன்னசொற் செவியி னூடா ரமுதமாய்ப் புகுத வாழ்ந்து 
துன்னு புள் ளொலியி னானே துகளில் கோ லாக லங்கொண் 
டுன்னரும் வளங்கண் மேவி யுயர்ந்தகே லாக லத்திற் 
கின் னுயிர்ப் பாங்க னோடு மேகுவா னுள்ளம் வைத்தான் . 

தண்டலைப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 146 . 


36 


6. வரைக்கேகு படலம் 
பாங்கள் தான் ஒரு ஆச்சரியமான காட்சியைக் கண்டதாகக் கூறுதல் 
அத்திற முரையா முன்ன ரறிந்துயிர்க் கினிய தோழன் 
கைத்தலங் கொடுவாய் மூடிக் காசினி முழுதுங் காக்கு 
முத்தம வேந்தர் வேந்தே யோரிறும் பூது கண்டேன் 
சித்தம்வைத் ததனைக் காண்டி யென் றனன் றெரிக்க லுற்றான் . 1 
என்கர நீட்டு செவ்வே யிறைவ நீ பாராய் சேணின் 
மின்குல வொருதண் கொண்மூ நின்றது மிகவி ரிந்தே 
யன்புட னதனைக் காண்டி யதின் புடை நிறைத் ருக்க 
ணன் குறு கற்ப கங்கா ணெனவிறை நகைத்துச் சொல்வான் . 2 


இறைவன் அக்காட்சியைக்கண்டு கூறுதல் 
அவ்வுழி நுனித்துக் கண்டே னதுநம தினிய வெற்பின் 
செவ்விதி னிலங்கு நீல சிகரிகா ணத்த ருக்கள் 
எவ்வமில் கற்ப கங்க ளென்றுகூ றினைபொய் யென்று 
வவ்வரைத் தருவான் ருரு வென் றிட லுண்மை யன்றோ 


3 


நம்மலை யிடத்தி னோங்கு நலனுடைச் சிகர மெல்லாம் 
அம்மணி மயமென் றோத லதிசய மன்று சோதி 
விம்முறு மவற்றின் பாலே விளங்கிய கிளைகளெல்லாந் 
தம்மிலே மணிக ளீன்று தணப்பற நிற்ற லானே . 


4 


வரைக்கேகு படலம் 


25 


5 


கொடிகள் சஞ்சீவி யென்று கூறன் மெய் யேய வற்றி 
னடி நறை யனங்கர்க் கோர்சஞ் சீவியா யமைத லானே 
நெடியவிவ் வசல ரூப மமுதமே நிகழி தன்பால் 
வடிதலில் சுனைகள் யாவு மமுதமாய் மலித லானே . 
இந்நகப் புடையி னெங்கு மியற்சுர நாக தாரு 
மன்னியே நிற்றல் காண்டி மணிக்கதி ரிருளை நீக்கு 
முன்னரு மதில்வ ளம்போ லுயர்கிரி குமரி பாகன் 
றன்னிகர் வில்லி வில்லி லுண்டுகொல் சாற்றுங் காலை . 
நம்முடைக் கிரிய தன்றோ நாடு துந் தூர மன்று 
வம்மெனச் செலுங்கான் மிக்க மலர்மது நிகர்சூர் மாதர் 
தம்மியற் கீத வோசை கேட்டுளந் தளிர்த்து நண்பன் 
செம்மலுக் களவ ளாய மலைவளஞ் செப்ப லுற்றான் . 


6 


7 - 


வேறு 


8 


1 


கோலாகல மலைவளத்தை 

வசுவுக்குப் பாங்கன் கூறுதல் 
குயிலொலி யொருபா லளியொலி யொருபாற் 

கொடுமதன் பரியொலி யொருபான் 
மயிலொலி யொருபாற் கருடகந் திருவர் 

மதுரநல் யாழொலி யொருபால் 
பயிலர மகளிர் பாட்டொலி யொருபாற் 

பலபட முழங்கு செயற்கோ 
வியலுடைக் கோலா கலமெனும் பெரும்பே 

ரிசைத்தன ரிவ்வரை தனக்கே . 
முன்னருந் தரளங் கொழித்திழி யருவி 

முழங்குறு மிந்நகப் புடையே 
பன்னிற முளவா மணிப்பெருஞ் சிலைகள் 

பற்பல வெழில்பெறக் கிடத்தல் 
உன்னுடை யடியா லெறிதலி லடிபட் 

டுங்ஙனம் வீழ்ந்ததோ யறிவான் 
மன்னிய மேரு மந்தர மெழுவாய் 

வரைகள்வந் துறைகுதன் மானும் . 
புறவொலி குமுறத் தாதுமேற் சிதறப் 

புறப்படு பெருங்குகை யிடைச்செந் 
நிறமுடை யருவி யொழுகுறப் பரந்து 

நெடுவரை கிடத்தலுன் னடியால் 
எறிபடு வருத்த முள்ளுறப் பொருமி 

யிடம்பட வகன்றவா யதனாற் 
கறையற லுமிழ்ந்து கிடந்திடல் பொருவுங் 

காசினி பரித்தபொற் புயத்தோய் . 


tyrs 


9 


10 


4 


26 


வசு சரித்திரம் 


11 


12 


எனையொரு பரல்போ லொருபத நகத்தா 

லெளிதெடுத் தெறிந்தனை யிதனால் 
வனவளந் தருமென் றந்தையைத் துளங்கா 

வலிகொடு வென் றனை யிறைவ 
வினியெனை யருளாற் புரந்தரு ளென நின் 

றிரங்கல்கண் டலைகொலோ நெடிதிப் 
பனிவரை துரும்பு நீலவாய்க் குகையிற் 

படுமொலி வார்த்தை கொண் டிரந்தே . 
அரியிசை சுருதி யாகவிண் மகளி 

ரமுதெனப் பாடும்யா ழிசையால் 
உருகிய சிலையி னொழுகுநீ ரருவி 

யுலப்பறு தாதொடு கலந்து 
பெருகலு மதிற்செவ் வொளிர்பரந் தெறிக்கப் 

பிறழ்தரு பூங்கொடிச் செறிவாம் 
பொருவரு பவள பந்தரி லமுதுண் 

பூவைய ரூசலா டுவரால் . 
ஊசலா டமர மாதர்தாட் கடகத் 

தொளிர்மர கதக்கதி ரறுகென் 
றாசையான் மதிமா னறாவிட மதியி 

முதுசிந் திடுதலு முனது 
தேசுறு பதத்தா லெறிதலி னுதிர்ந்த 

சிறகர்பின் வளர்ந்தன பொருவ 
வாசமார் நெடிய பொருப்பிரு புடையு 

மணிமுகில் பரத்தல்கா ணுதியால் . 
எழிலிவெவ் வழுவை யெனவுமாங் குறுமின் 

னெழுதிய சிந்துர மெனவுங் 
கெழுமிடி பிளிற லெனவுமுட் கருதி 

கிளர்சிலைப் பகழியோச் சுதலும் 
பொழிகனோ பலத்தார் முத்தென வெடுத்துப் 

புரிவுறும் படிகழங்காடி 
விழைகுற மகளிர் சந்தன நிழற்பால் 

விரைவொடும் புகுந்தயா வுயிர்ப்பார் . 
சந்தனப் பணைக ளொன்றொடொன் றுறிஞ்சத் 

தகவொடு சிந்திய பொடியின் 
முந்து சண் பகப்பூம் பொடியினைக் கலந்து 

மொழிக்கருங் குங்கும மலரின் 
நந்துறு விரையுங் கூட்டியவ் வசந்த 

னனவொடு முறையினாங் கிருத்து 
கந்தமென் பொடியைக் கின்னர மகளிர் 

களிப்பொடு பூசுவர் தனத்தில் . 


13 


14 


15 


27 


வரைக்கேகு படலம் 


நறுமலர்ப் புதலிற் பொழிபனி யருவி 

நடந்துமான் மதங்களிற் கலந்து 
நிறைதரு மலர்த்தூட் குவையினிற் புகுந்து 

நிலையுறப் பதம்படு கதம்ப 
முறவணிந் தியக்க வனிதையர் நடிக்க 

வுளமகிழ்ந் துரகமா மணியால் 
மறுவி லாலத்தி யெடுப்பர்கண் டிருந்த 

வரையற மங்கையர் செறிந்து , 


16 


வெயில்பட வெதும்பு தினகர சிலைமேல் 

விழுமிய கவரிமான் பொழிந்த 
பயனுறு மமுதங் கொதித்தெழுந் திடலும் 

பரிவொடு நிறைந்தவா குதியென் 
றியல்புற வருபண் ணவர்விழி குளிர 

வெயின்குல மகளிரை நோக்கி 
மயல்கொடு புனத்தி லுழலுவ ருளத்தை 

மாரவேள் கொடுங்கணை வருத்த . 


17 


வேறு 


சுரநாக மட்டு மேவிச் சுரநாக மட்டு மோங்கி 
யரியாரங் கான முற்று மரியாரங் கான முற்றுப் 
புரியேம மருவி வேடர் புரியேம மருவி நீடி 
யொருவாதி விண்டு பொன்மை யொருவாதி விண்டு நிற்கும் : 


1 


18 


வேறு 


மலர்மிசை பொழிபனி மழைநி கர்கர் 
சிலையறை களில் விழ வெழுந்த சீகர 
மிலகுமிக் குலவரை யெங்கும் போர்த்தலாற் 
றலமகி ழிமகிரி தன்னை யொத்ததே . 


19 


வசு மலையின்மீதேறிக் கொடிகள் நிறைந்த 
மண்டபத்தில் உள்ள ஒரு மேடைமீது அமர்தல் 
என்றுள மகிழ்தர விசைத்த நண்பனோ 
டன்றுயர் வரையிடை யரச னேறி நீ 
ரொன்றிய வருவியங் கரையி னோர்புடைத் 
துன்றிய நறுங்கொடிச் சூழல் கண்டனன் . 
அதனிடை வயங்கிய வளவி லாவொளி 
மதிமணி வேதிகை மீது மண்டல 
பதியினி திருந்தனன் பழுத்து நீங்கலா 
முதிர் தரு மன்பினோன் முன்னர் நிற்கவே . 


20 


21 


28 


வசு சரித்திரம் 


22 


23 


அப்பொழுது இனிய நாதமொன்று 

அரசன் செவிப்படல் 
அவ்வுழி வந்ததா லரசன் றன்செவிக் 
கெவ்வமி லினியவா னந்த மீவதாய் 
வெவ்விய சிலைகளு மிகக்கு ழைந்திடு 
திவ்விய வமுதமாய்த் திகழொ ரோசையே . 
அரசன் அந்நாதத்தைப் பலவாறு புகழ்ந்து 

நண்பனிடம் கூறுதல் 
புளகமுற் றிடவரு புனித நாதமென் 
கிளர்தரு மன்பநீ கேட்டி லாய்கொலோ 
வளவிய வமுதமா துரிய வைப்பதா 
யுளமது மனக்களி யுதவு கின்றதே . 
குயிலினன் னாதமோ கோதின் மங்கைய 
ரியன்மணி வீணையி னெழுந்த நாதமோ 
நயனுறு சிறையளி நாத மோவதென் 
னுயிர் புரை யன்பயா னுணர்கி லேனரோ . 
உடல்விழி யின்னவை யுற்ற மாதரார் 
கெடவரு மிசையினைக் கேட்டி லேன் கொலோ 
படிவனி தையர்பலர் பாடக் கேட்டன 
னிடரிலி வோசைபோ லிருந்த தில்லையால் . 
அவ்வுல கத்தினு மறிந்த தில்லெனில் 
இவ்வுல கத்திடை யில்லை யில்லையே 
தெவ்வரு மன்ப நீ சிந்தை கோடிமற் 
றெவ்வம தகற்றிய விந்த நாதமேல் . 
இன்னிசை யிதுவென வென்க ருத்தினுக் 
குன்னரு மகிழ்ச்சியை யுதவத் தக்கது 
பின்னையொன் றுள துகொல் பேசி லென் றனன் 
வெந்நளி யாவிறல் வேந்தர் வேந்தனே . 


24 


25 


26 


27 


அவ்விசையொலியைக் கேட்டு இன்புற்றுப் பாங்கன் கூறுதல் 
அவனிவை புகறலு மன்ப னென்பவ 
னுவலரு மிசையினை நுனித்துக் கேட்டபின் 
உவமையி லின்பமா முத்தி மூழ்கியே 
நவையறு மொருமொழி நவில்கின் றானரோ . 
குளிர்மதி காந்தமென் குகையி னூடுறா 
கிளர் தரு மெதிரொலி கேட்க வந்தது 
களிமயில் குயிலொலி கலந்தொன் றாகவோ 
பளிதமென் முலையினாள் பாடு கின் றனள் . 


28 


29 


29 


வரைக்கேகு படலம் 


பாடுகின்ற பெண் யாரென அறிந்துவரப் 

பாங்கன் செல்லுதல் 
செங்கையில் யாழொடு திருந்தப் பாடுமோர் 
பைங்கொடி யன்னவப் பாவை யாரென 
வங்கொரு கணத்தினுற் றறிந்து மீள்கென 
விங்கிறை வைகுதி யென்று போயினான் . 


30 


31 


32 


பலவிடங்களிலும் பாங்கன் தேடுதல் 
பூங்கொடி துன்றிய புனிதச் சூழ்வினு 
மாங்கொலி யொடுவிழு மருவிச் சார்வினு ங் 
தேங்கிய சுனையினுந் தெய்வக் காவினு 
நீங்கருங் குகையினு நேடி னானரோ. 

பாங்கன் கண்ட காட்சிகள் 
வளனொடு படர்தரு வட்டக் குன் றுசூ 
ழிளவழை யெனுமணி யிரதம் பா [ ர் ] த்தனன் 
றெளிபுன லருவிபாய்ந் தரியச் சேர்ந்திடு 
குளிர்மதி யுபலமாங் கோடு நோக்கினான் . 
பளிக்கறை யுறுசுனை யருகிற் பாயொளி 
விளைத்துறு நுண்மணல் விரவக் கண்டனன் 
தளிர்த்தபூங் கொடிபடர் பந்தர் தன்னில்வீழ்ந் 
தளிக்கணங் கிளிக்கண மாடக் கண்டனன் . 
ஏலமென் கொடிபட ரிளமென் காவினுட் 
கோலநன் னிழல்வழிக் கூடிச் சேறலு 
மாலுறு குங்கும மலர்நிரம்பிய 
தூலவண் குவையின்மேற் றூய னேறினான் . 
போதரு மிவன் றனைக் கண்ட பூவையுந் 
தீதறு கிள்ளையுஞ் செறிந்து கூப்பிடச் 
சோதிகொ ளறைப்பெருஞ் சுனையி னோர்புடை 
மேதகு பலவொளி விளங்கக் கண்டனன் . 


33 


34 


35 


வேறு 
இரத்தினக் கற்களால் அமைக்கப்பட்ட 

ஒரு மாளிகையைப் பாங்கன் காணுதல் 
வாய்த்த பவளக் கொடுங்கைநிழல் 

வயிரப் பருவேதி கையினுறச் 
சேர்த்த தரளப் பந்தர் நிழல் 

செறித்த பளிக்கு முன்றிலிடை 


30 


வசு சரித்திரம் 


.. 


36 


யேத்து மரங்கக் கொடிநிகர்ப்ப 

விலங்கு பசுந்தண் மணிவாயில் 
ஆர்த்த பசிய தோரணம் போ 

லமைய வாயி லிருபுறத்தும் . 
பதும ராக மணியிழைத்துப் 

பாணிக் கனக பாவைபல 
கதிர்கொ டீப மெடுக்குமெழிற் 

காவி விழியார் போல்வயங்கப் 
புதிய மணிச்சாளரத்தினகிற் 

புகைமீக் கமழ்ந்து புறப்படவோர் 
மதியந் தவழ வளர்ந்ததொரு 

மணி மந்திரத்தை யெதிர்கண்டான் . 


37 


ஒரு மாத்தின் மறைவில் பாங்கன் நிற்றல் 


அந்த மணி மந் திரந்தனக்கே 

யமைத்த பளிக்குச் சுவரகத்துள் 
வந்து சரிக்கு மயிலனையார் 

புறத்துந் தோன்று வளம் நோக்கி 
யிந்து நுதற்கோ தையர்பயிசிலு 

மினிய தலமீ தென்றறிந்து 
சந்து நறும்பூப் பொதுளுமொரு 

தாரு மறைவி னின்றனனால் . 


38 


. 


நீல மணி மேடைக்கண் கிரிகை வீற்றிருந்து யாழ்வாசித்தலைப் 

பாங்கன் கண்டு வியத்தல் 
இருளார் குழலு மரைப்பொகுடொத் 

திலங்கு நிறமும் பிறழ்விழியும் 
பொருவா தகன்ற நிதம்பமும்பொன் 

போன்ற வழகும் பிறை நுதலுந் 
திருவாண் முகமு முளவொருமின் 

றிகழ்நன் னீல வேதிகைக்கட் 
கருமா முகிலின் மிசையுறுமோர் 

மின்போ லிருத்தல் கண்ணுற்றான் . 


39 


இருந்த நறுமென் கருங்கூந்த 

லிந்து வதன விளங்கொடியோர் 
திருந்து மணிநல் யாழெடுத்து 

சிறந்த வுயிர்ப்பாங் கியர்மகிழ்வு 


. 


31 


வரைக்கேகு படலம் 


பொருந்தி யுடலம் புளகித்துப் 

புகழப் பாடு மமையத்தில் 
விருந்து செவிக்கிட் டிறைக்குரியான் 

வியந்து வியந்து நினைக்கின்றான் . 


40 


வேறு 


: 


தன் னுருக் கருமை குழல்வயி னிருத்தித் 

தரணியி னடைந்தபே ருமையோ 
தன்னுடைச் சலனந் தனைவிழிக் கமைத்தே 

தாத்திரு வந்தபூந் திருவோ 
தன்னுருத் தவள நகையில்வைத் திசை நூல் 

சாற்றிட வந்தபா ரதியோ 
தன்னிய லருவ மிடைக்களித் துருவா 

மிரதியோ சாருமிவ் வனிதை . 


41 


: 


42 


வசுவினை அழைத்துவரப் பாங்கன் செல்லல் 
இவணிறங் குணமொண் கலையழ கெனக்கூ 

றிவற்றினை யறியுமா றுரைத்துத் 
தவலரு மினிய தலைமதி யினனைத் 

தாரணிக் குரியநா யகனைக் 
கவலையில் புவன மளிப்பவன் றனைமோ 

கனனையீண் டுய்ப்பனென் றெண்ணி 
யவனுளந் தளிர்ப்ப மீண்டுவந் தவனி 
யரசனைத் தொழுதுநின் றுரைப்பான் . 
வரைக்கேகு படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 188 . 
7. கிரிகை யுறுப்பியல் படலம் 
கிரிகையைத் தான் கண்டதாகப் 

பங்கள் வசு விடம் கூறல் 
இலகுறு மமர வல்லிகண் ணடிக்கு 

மிடத்தினுங் கரியதும் பிகளின் 
குலமுளங் களித்து முழங்குறு மிடத்துங் 

கொடியவாங் கானக வேங்கைப் 
பலகுழு நெருங்கு மிடத்தினு நெடுமை 

பயில்வன மாக்கள்சே ரிடத்து 
முலவிநே டினன்யா னடையலர் கறை நீ 

ருண்டு கொப் பவித்தடு படையோய் . 


1 


32 


1 


வசு சரித்திரம் 
மன்னகே ளகன்ற வொருசுனைக் கரையில் 

வகுள சண் பகமுதற் றருக்கள் 
துன்னிமற் றவற்றே லக்கொடி நிரம்பிச் 

சூழ்ந்திடு நறும்பொழி லிடையே 
பொன்னினான் மணியாற் குயிற்றிய நிகரில் 

பொலிவுடைச் சீனகரந் தனிலோர் 
கன்னிகை யிருந்து பாடுதல் கண்டேன் 

கண்களு முள்ளமுங் களிப்ப . 


- 


2 


எடுத்தயாழ்க் குடுகிற் கொளியினைத் தனங்க 

ளீந்திடப் பதவிக்க டமக்குத் 
தடுப்பரு மிராக மங்குலி யுதவத் 

தாளமாய்க் கரவளை யொலிப்ப 
வடுத்தசே தனமு மசேதன மாக 

வசேதனஞ் சேதன மாகக் 
கொடுத்திடு மொருபண் ணிசைத்தனள் புடைசூழ் 

கோதையர் பூரையென் றுரைப்ப . 


3 


* 


வசுவேந்தனிடம் பாங்கன் கிரிகையின் உடலழகைப் பலபடி 

புகழ்ந்து கூறல் 


புரைதவிர் சாம்பூந்தமண லெடுத்துப் 

பொருமத னருந்திற லெனுமோர் 
எரியிடை யுருக்கித் தனமலர்ப் பொகுட்டா 

மடைகலிற் றகடுசெய் ததனாற் 
கரையிலா திருந்த கலைவல பிரம 

கம்மிய னமைத்தவோ வியமோ 
பரவர மகளிர் தெய்வமோ வெனவப் 

பணிமொழி யிருந்தனள் மகிழ்வால் . 


4 


முலையிதழ் வெறிசே ராம்பலொத் தனதோண் 

மொழிகழை யொத்தன நிதம்பங் 
கொலைவிழி யரியொத் தனபுற வடியுங் 

கோதையு மாமையொத் தனவால் 
இலகுவா ரணமொத் தன நடை மிடறவ் 

வேந்திழை யானன முழந்தாள் 
அலவனாத் தன நுண்ணிடையுநன் னுதலு 

மடுமதன் றனுவையொத் தனவே . 


5 


கிரிகை யுறுப்பியல் படலம் 


33 


வேறு 
விளக்குமுன் முகத்தா னீங்கு மெய்யொளி யுடைய னாகி 
யிளைத்தசந் திரனைக் காவா யிள நகை யளித்தென் றன்னோ 
னுளக்கிதந் தருமின் னார்வந் தொளிர்பதத் துணையில் வீழ்ந்து 
வளப்பட விருத்தல் போலு மானினி பதந் கங்கள் . 

6 
பிறிவறு பதும ரேகை பெற்றமின் றனது பாத 
முறுமது வளமங் கொல்கா துற்றபல் லவநன் னீரைக் 
கறைதவி ரொளியி னோடு கவர்ந்துகொள் வதனா லன்றோ 
திறை தரு மிளமைத் தன்மை நித்தமு மகல்வ தம்மா . 

7 
சூலுறு சாலி தன்னைச் சொல்லருஞ் சினைவ ராலைச் 
சாலவெம் போர்செய் வென்றித் தனுமத னாவந் தன்னை 
மேலிடு மம்பிற் சேர்த்தி விளங்கிய தம்ம தார்சூ 
ழேலமென் குழல்கணைக்கா லிணைதரு மழகு வெள்ளம் . 
கரியவெங் கரியின் கையுங் கதலியும் புனலே மாந்தி 
யரிவைதன் குறங்கை மான வருந்தவஞ் செயலும் வாழை 
யுரியகன் றிதமாய் நின்று நிகர்த்ததென் றுயிர்த்துப் பூட்கை 
தெரியுமு னதனை யோடிச் சிதைத்திட லழுக்கா றன்றோ. 9 
சீருடை நிதம்ப மென்னுந் திகழ்நில வரசு மிக்க 
பாரின தகல மெல்லாம் பரிவொடு வென்று காஞ்சிக் 
கூரெழிற் பட்டங் கட்டிக் கொடுமிகு மதனு டைத்தாந் 
தேரின் மே லாய தம்ம சிறப்புடன் யாரும் போற்ற. 

10 


8 


வேறு 


முகமதி விளங்க மங்கையென் றினிது 

மொழிசரற் காலமெய் திடவே 
தொகுமிளம் பருவ மெனு நதி நீத்தஞ் 

சுவறிடு தலுநடு வெளியாய்த் 
திகழ்முலைப் பெருங்கல் வயிற்றினுண் மடிப்பாஞ் 

சிற்றலை யுந்திநன் மடுவோ 
டகமகிழ் நிதம்பப் புளினவெற் பெழில்கொண் 

டமைந்தன விளங்கிழை யிடத்தே . 


11 


வேறு 


ஏந்திழை யுரோம ரேகை யெழிலெனு மதனா ராமத் 
தார்ந்தநன் னிதம்ப வேதி யருகுறு முந்திக் கூவல் 
சார்ந்திட வமைத்த நீலத் தனிச்சல சூத்தி ரங்கா 
ணோர்ந்திடி லலதி ருந்தா லுயர்முலை முகையுண் டாமோ . 


12 


5 


34 


வசு சரித்திரம் 
உந்தியங் குகைமீ ரோமப் புகையெழத் தவமு ஞற்றி 
நந்திடை யனங்க னாக நகின் முடி மதனே யாக 
முந்துறு மதுபொ முது மொழிகடேன் குணம தாக 
நிந்தையில் விழிபூ வாளி யாகியே நிகழ்ந்த தம்மா . 

13 
விளங்கனி துருக்கத் துற்றும் வீணைக்காய் மேருச் சேர்ந்துங் 
கொளுங்கதிர் குடம்பூ மின்பாற் கூடிபத் தலைமே லேய்ந்துங் 
தளந்திகழ் மரைய ரும்பு சக்கரக் குருகோ டார்ந்து 
மிளங்கொடி முலைக்கொப் பாக விலையெனி லிணைவே றுண்டோ . 
மிகவு நல் விரைக லந்து மென்மைபெற் றறநெருங்கி 
யகமகிழ் வாக மாறா வமுதமுட் கொண்டு மன்னிப் 
புகரினூற் கிடமே யின்றிப் பொலிந்தென்று மிணைபொ ருந்தித் 
திகழ்வொடு மங்கை கொங்கை சிறந்தன யாரும் போற்ற . 

15 
வெம்புக ரயிலை வென்ற விறல் விழிக் கிரிகை மாதி 
னம்பொன்மா முலையின் மீச்சென் றசைந்ததா லுத்த ரீக 
மெம்பெறு வறுமை தீர்த்த திம்மைய னினிய கீர்த்தி 
செம்பொன்மால் வரையை மூயப் புறத்தினுந் திகழ்தல் போல . 16 
வரத்திரு மார்பின் மங்கைப் பருவத்தீ வளர்த்துக் கொங்கை 
யரிக்குடஞ் செய்து மார னராவிய பொடியு திர்ந்து 
தரித்த தொண் மூலங் காந்தி சார்ந்தன வலாதி ருந்தாற் 
பொருத்தணி யிலகு தோளாம் பொற்றொடை மிகவுண் டாமோ . 
திருவடி தனக்குத் தோற்ற சேயிதழ்க் கமலப் போதை 
யிருகர மலர்க்கொப் பாக வியம்புத லறிவோ வென்று 
மருமிகு செய்ய காந்தண் மலரெனிற் சிறிதொப் பாகுந் 
தரையிடை யுவமை தேடிச் சாற்றுதற் கில்லை வேறு . 

18 
இலகுமுத் துடனி ரேகை யிருத்தலா னிகர்வே னென்று 
குலவளை யார்த்துப் பின்னக் குறைதவி ரெழுபண் டன்பால் 
இலையென முகஞ்சு ருங்கிப் பயமடைந் திசைக்க ளத்தை 
வலமது புரிந்தோ நல்ல வலம்புரி யாயிற் றன்றே . 

19 
வன்றுகிர் கரத்தே கட்டுப் பட்டது வயங்கு சோதி 
நின்றமா மணியி ழைக்கப் பட்டது நிரத மாகித் 
துன்றொளிக் கோவை விள்ளப் பட்டது சுவையொன் றின்றி 
மன்றலங் குழலி செய்ய வாய்க்கிணை யாது மென்று . 

20 
பரவையி னுதித்தி லங்கும் பவளம் தோற் பவளம் பெற்ற 
தரியமா மணியி ராக மாகவே யழகு பெற்ற 
துரைசெயில் விம்ப மேதன் விம்பமா யொளிரப் பெற்ற 
திருள்புரை குழலி செவ்வா யெனிலதற் குவமை யேதாம் . 21 


35 


கிரிகை யுறுப்பியல் படலம் 
கரும்பு தன் னாதி யந்தங் கழிந்து தோற் றிடையாந் தன்மை 
பொருந்தலா லனேக சென்ம மழலிடைப் புகுந்தெடுத்து 
வருந்தியுங் கண்ட மாகி மாத்துக ளான தன்றித் 
திருந்திழை மொழிக்கொப் பாகுந் திறனிலை யான தன்றே . 


22 


அரிதனை நீத்த துன்னி யருந்தவஞ்செண்பகப்பூப் 
புரிதக வதனா லின்சொற் பூங்கொடி துண்ட மாகித் 
தெரிமலர்க் கண்டி ணங்க டிறையளித் திடவுங் கண்ணென் 
றிருசுரும் பிருபு றத்தி லிருக்கவும் பெற்ற தன்றே. 


23 


இரவினிற் கமல நீலம் பகற்பொழு தியல்பு கொண்டு 
விரைதர லில்லை யென்னா விடுத்துவெள் கமல நீல 
சரவிற றருமெ னாத்தன் றனுவிடை வைத்த தென்ன 
வரைபுரை கொங்கை மங்கை வரிவிழி திகழ்ந்த தன்றே . 


24 


கருவிள முழைசு ரும்பு கமலமுற் பலமே செஞ்சேன் 
மருவுத லரிதாய் நின்ற வனத்தினுற் றனவம் போடிப் 
பொருபொழு துண்ணு ழைந்து போயின யமன் மறைந்தான் 
விரைகமழ் கூந்த லாடன் விழிக்குமற் றஞ்சி யன்றோ. 


25 


நயனவெங் கூற்று வாளா நாடரு முயிரை யுண்டு 
வயமொடு மீளு கின்ற வாயிலொத் தொளிர்பொற் காதிற் 
பயிறரு தரளத் தோடும் வதனமும் பார்க்கின் மாதோ 
வுயர்மதி யிருபு றத்தீ ருடுவுற விருத்தல் போலும் . 


26 


மையள வற்ற நீடு சலத்தொடு மருவி யுற்றுந் 
தையல் தன் குழற்கொவ் வாது தன்னிறம் பன்மை யாகி 
வெய்யவெற் படைந்தன் றோடி வீண்படு மார வாரஞ் 
செய்யுமா சஞ்ச லத்தோர்க் கொருநிலை செப்பில் யாதே . 


27 


வேறு 


பதமயனை யருள்பொருட்கு மிலகுதொடை 

யரம்பைக்கும் பரும வல்கு 
றுதியுறுவை யந்தனக்குஞ் சிறியவிடைப் 

புந்திக்குந் தோகை கொங்கை 
யதிகவுமை தந்தைக்கும் வதனமுயர் 

குபேரற்கு மார்வில் வாசம் 
பொதிகுழலவ் வானுக்கும் புகழவொணா 

தென்போல்வார் புகழ லாமே . 


28 


36 


வசு சரித்திரம் 


29 


301 


விலையிலா மணியரிய பூம்பந்து 

கிளிமதன வேத சார 
முலகுபுகழ் பசுந்தோகை பெண்ணரசு 

சவுந்தரிய வுததி யான்ற 
புலன் முழுது மனுபவிக்கு மமுதமய 

மன்ன நடைப் பூவை யன்னா 
ளிலகுமுனக் கேற்றவள்கா ணெவ்வுலகும் 

புரந்தருளு மிலைகொள் வேலோய் . 
கிரிகைக்கு ஏவல் செய்யும் மகளிர் சிறப்பு 
அளவுபடாத் திருமருவு மவ்வனிதைக் 

கேவல் செ ( ய் ) யு மன்ன மன்னா 
ரிளமுலைகண் முதலுறுப்பி னொழுகழகை 

யிவ்வளவென் றிசைக்க லாமோ 
தளர்வகன்ற நன்னடையு மிவைவளங்கொள் 

பார்வைகளுந் தமக்குண் டாகி 
வளனிலகு நாகமட மகளிரெனச் 

சரிக்கின்றார் மான வேலோய் . 
கிரிகையைக்காண , முன்பு நல்வினை செய்துளேன் 

எனப் பாங்கன் கூறுதல் 
பெண்ணரசு நிகரிலொரு வீணையெடுத் 

தருகுறையும் பெண்கள் கேட்பப் 
பண்ணரு நூ னெறித்தான வரிசைவழா 

தவணிருந்து பாடும் பாட்டு 
வண்ணவொளி மதிக்காந்தக் குகையினெதி 

ரொலியதனான் மகிழ்ந்து கேட்டுப் 
புண்ணியமுன் செய்தனன்கொ லாங்கவளைக் 
காண்பதற்குப் போயி னேனால் . 
கிரிகையின் அருகிற் செல்லாமைக்குப் 

பாங்கன் கூறும் காரணம் 
ன்னமட மயிலருகு விரைவினடந் 

திடிலிசைக்கோ ரவதி யாமென் 
றுன்னிமலர்க் கொடிச்சூழ லிடைநின்றாங் 

கெழுதரிய வுருவ மெல்லா 
மென்னிருகண் களுமுளமு மானந்தந் 

தனின் மூழ்க வினிது நோக்கி 
மன்னவுனக் குரைத்திடவந் தேனென்றா 

னுயிரினுஞ்சீர் வாய்த்த நண்பன் . 
கிரிகையுறுப்பியற் படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 220. 


31 


1 


32 


8 
. 


1 . 


கிரிகையைக் கண்ணுற்ற படலம் 
கிரிகையிருப்பிடஞ் செல்ல வழி காட்டுமாறு 

பாங்கனிடம் வசு கூறுதல் 
மனக்கினிய தனிநண்ப னெதிர்நின்று 

புகன்றருளு மதுர வார்த்தை 
யுனற்கருமம் மயிலிசைத்த சங்கீதந் 

தனினுமகிழ் வுதவ வேந்தன் 
வனத்துறுகின் ன ரமிதுன முரைத்தபடி 

சுபமினிது வாய்த்த லாலிங் 
கெனக்குமதி யுடையோய்நன் னெறிவிரைவிற் 

காட்டுகவென் றெழுந்தான் மன்னோ. 
இவ்விவ் வழியாகச் செல்லவேண்டுமெனக் கூறிப் 
பாங்கன் வசுவேந்தனை அழைத்துச் செல்லல் 
இவ்வுழிநன் னாவிமத வளறுடைத் 

திறக்கற்களிடை யேகல் வேண்டு 
மிவ்வுழிபூ மதுப்பொழியுந் தலைமீது 

தழைத்துணர்கொ டேகல் வேண்டு 
மிவ்வுழிதே னொழுகருவி யாழ்ந்துளது 

பூம்புணைகொண் டேறல் வேண்டு 
மிவ்வுழிபே ரறைவழுக்கும் பாங்கருறு 

கொடிகள் பிடித் தேறல் வேண்டும் . 
பாங்கள் , செல்லும் வழியில் காணப்பட்ட பல காட்சிகளை 
இவை இன்னவை என்று வசுவுக்குக் கூறிச் செல்லுதல் 
இதுசோம சிலையறையிற் சுனைகாண்டி 

யிதுமலர்ப்பூம் பராக மேடா 
மி துவானந் தொடுமினிய சந்தனக்கா 

னிதுபரிதிச் சிலையம் பாறை 
யிதுமேகந் துயில்கூருங் கணியடவி 

குங்குமக்கா டிதுவேல் வேந்த 
விது மாதின் மந்திரம்பா ரெனப்பாங்க 

னுரைத்தேகு மேல்வை தன்னில் .. 


2 


4 


3 


சுனைக்கரையில் பல மகளிரை வசு வேந்தன் கண்ணுறுதல் 
மலைமகளை நனிகாணு மிச்சைபிடித் 

திழுக்கநறு வழிக்க ணே குந் 
தலைமதிய னாமிறைவன் விழிகுளிர 

வவ்வரையின் றலைக்க ணேயோ 


38 


வசு சரித்திரம் 
ரலைகடலி னகன்றுபல மலர்பொதுளுஞ் 

சுனைக்கரையி னலர்வனப்பால் 
இலகுமல ரெடுத்துலவுங் கலவமயி 

லனையாரை யினிது கண்டான் . 


4 


மகளிர் பலவாறு உரையாடுதலைப் 

பாங்கன் வசுவுக்குக் கூறுதல் 
இந்தவிளங் கொடிக்கினிய ராசதில 

கத்தினுற வினிதுண் டாகு 
மிந்தமலர்க் கொம்பினுறு மளியரசு 

பெருஞ்சுனைப்பா லினிது மேவு 
மந்தநறுங் குவளைக்கண் மருவநில 

விறைவருமென் றமுதன் னார்கூ 
றந்தவுரை கேட்டனைகொ லென நண்பன் 

சொலமகிழ்ந்தா னரச ரேறு . 


5 


வேறு 


9 


கிரிகையின் மாளிகைச் சிறப்பு 
கனக பூரண கலசங்கண் முன்னுறக் கதிர்கொ 
ளினிய சாமள மணிகளா லிழைத்திடு வாயில் 
வனையு மோர்பசுந் தோரண மாயெதிர் வயங்கப் 
புனையு மங்கலங் காட்டிய தரிவைபொற் கோயில் . 

வசுவேந்தன் அம்மாளி கையினுள் கிரிகையைக் காண்டல் 
அந்த மாமணிக் கோயிலி னடுவுறு மணங்கைப் 
புந்தி தான்மகிழ் பூங்கொடிச் சூழலிற் புகுந்து 
கந்த மாரளி மென் சிறைக் காற்றினா லலையும் 
பைந்தளிர்த்துணர் விழியினா லிறையவன் பார்த்தான் . 


7 


வேந்தன் அடைந்த பேரானந்தம் 
கண்ட கண்ணிணை களித்தன கண்ணினுங் களிப்புக் 
கொண்ட துள்ள முள் ளத்தினுங் குளிர் தரு பூரிப் 
புண்ட தாகமா கத்தினு முயர்ந்தெழிற் கடலிற் 
றண்ட லின்றி மூழ் கியதுவேற் றலைவன தறிவு . 
விழி யிமைத்திடா திருக்கவு மானன விதுவி 
னழிவி லாரமு தருந்தவு நோக்குதற் காகத் 
துழியெ லாம்விழி யாகவு முளத்திடை மதிக்கு 
மெழின்ம னர்க்குமேன் மேலுற நினைப்பதே யியற்கை . 


8 


9 


| 


கிரிகையைக் கண்ணுற்ற படலம் 


39 


10 


11 


கிரிகையின் உருவச் சிறப்பு 
அடித்த லத்திடை நின்றுபின் னூறுவந் தடைந்து 
வடித்த காஞ்சியந் தேசமுட் கொண்டுபோய் மனன்க 
ணடற்ப யோதரத் துருக்கமுங் கொளவுனு மதன்றோ 
விடுக்க ணின்றியே நேமிமேல் விளங்குசீ ரேய்தல் . 
உந்தி யாநில வரைப்புகுந் துதரமென் மடிப்பாஞ் 
சந்த வேணிமேற் றாவிரோ மாவலித் தனிநாண் 
பந்த மாமுலைத் துருக்கமீ துற்றன பதிகண் 
வந்து மேவமா முயற்சியுள் ளவர்க்கெது வலிதே . 
நதிபெறுங்கொடி முகமதி யடைந்துநன் னகையங் 
கதிரி னாலொளிர் கபோலமா மதிக்கவி னழுக்கி 
யதிக வாசமே பொருந்திய வளகமென் கொடியை 
நிதிகொண் மன்னவன் பார்வைகள் பிடித்து நின் றனவே . 
பாத மொண்டளிர் தனைத்தொடை யரம்பையைப் படியின் 
மாது நுண்ணிடை விசும்பினை முலைகள்பொன் மலையை 
யேதில் கண்டமோர் நிதிதனை யிகழ்ந்திடப் புரியுங் 
காத லோடுகண் டருளிறை யிணையில்கண் களுக்கே . 
அதர மிட்டமாம் பலத்தினை யடைந்திட வுஞற்றும் 
வதன முற்றிடப் பண்ணுமக் குபேரமண் டலத்தைப் 
புதுமை யார்கன வழகுபெற் றருந்திடப் புரியுந் 
ததைம லர்க்குழ லிறையவன் பார்வைக டமக்கு . 
மொழிக்கு நெஞ்சினுக் கணுகொணா முடிவிலத் துவிதமாப் 
பழிக்கனு ராக வாரிதி யிடைப்ப டிந்து 
விழிக்கு நல்விருந் திட்டவன் மிகவதி சயித்தே 
யெழிற்கு நேரிலா மடமயி லினைத்துதிக்கின்றான் . 


12 


13 


14 


15 


- 


கிரிகையின் வடிவழகினைக்கண்டு அதிசயித்த வசுவேந்தன் 

பலபடியாகப் புகழ்தல் 
முளரி மாமலர் தன்னை வென் றமையினான் முகத்தோ 
டொளிரு மாமதி நண்புகொண் டதுகொலோ வுறவாய்க் 
களிகொ ணேத்திரந் தனக்குமற் றெதிர்க்கருங் கலையோ 
வளம டைந்தத னிதழ்க்கிணை விம்பமோ வகுக்கில் . 
நகிலி னுக்குற வானவோ வுயர்குல நகங்க 
ணிகரி லாவிரு தோளினுக் கருந்தொடை நிகரோ 
மகர கேதனன் செல்வமா மிவள்பத மலர்க்குத் 
தகவு பெற்றசெந் தாமரை மலர்சகோ தரமோ . 


16 


17 


40 


வசு சரித்திரம் 


இருபு ரூரவில் விழியெனு மம்பு கொண் டெதிர்த்து 
வருக லாமதி தனைவென்ற வதனவாண் மதிக்குப் 
பெருகு தன்னுருக் குவிந்தறப் பயந்துபின் னடைந்த 
கருகு பேரிருட் பிழம்புகொல் காரிகை யளகம் . 

18 
உரகத்தின் மேற் பொருந்திமின் ன்னிசிறந் தொளியே 
விரவு . சங்கையுங் கமுகையுங் கெடுத்துவிண் ணமுதின் 
மருவு மோசையான் மூகையாய்க் குயிலுற மயக்கி 
யரிவை கந்தரங் கந்தர மொத்ததோ டடைந்து . 

19 
எழில்கு லாமுலை மலைமிசைத் திமிர்ந்திடு மிளைப்பாங் 
கொழிய மன்மத வாரண முந்திமேன் மடுவின் 
முழுகு போதெழுந் திரைகொலோ முளரியை முருக்கும் 
வழுவில் வாண்மதி முகத்தினள் வயிற்றினுண் மடிப்பு . 20 
உந்தி யந்தடத் தாடுறு முயர்மத னெனுமோர் 
தந்தி யின்கவுண் மதத்தினுக் காகவே சாருங் 
கந்த மாரளி யொழுங்கென லாகுமாற் கவினே 
நந்து பூங்கொடி யுரோமரே கைக்கொடி நலனே . 

21 
தனவரைப்பிறந் துந்திமேன் மடுவினிற் சார்ந்து 
துனைவின் வண்கடி யணைமிசைப் பாய்ந்திரு தொடையென் 
றினிமை யால்வரு மெழிலவே ளம்புக வலரேகை 
புனையுங் கான்மிசைக் கருக்கொளும் புதுநெலோ கணைக்கால் . 22 
என்றி ளங்கொடி பேரெழிற் சலதியை யிலங்க 
மன்ற வேதுதித் தினிய தன் சிரமசை இ மதித்துத் 
துன்று பேரழ கிப்படி வகுத்தரு டூய 
வென்றி வேதனை வியந்தனன் சயந்திகழ் வேந்தன் 

23 
கிரிகையைக் கண்ணுற்ற படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 243 . 


9. யோகிசெல் படலம் 


பாங்கன் யோகிவேடந்தரித்துக் கிரிகையிருப்பிடம் சென்று , 

அவள் வரலாற்றை அறிந்து வருவதாகக் கூறல் 
அந்த வேலையி லரசனை யடைந்து பேரன்ப 
இந்து வாணுதன் மடந்தையைப் பார்த்தனை யிலங்க 
முந்து மென்மொழி மெய்ம்மொழி யானதே முடுகிக் 
கந்த டுந்திறற் புகர்முகக் கழைசுளி களிற்றோய் . 


1 


யோகிசெல் படலம் 


41 : 


இனிம திக்கருந் தவவுரு வடைந்துநா னேகி 
வனிதை யுற்பவ முதலிய தேர்ந்திவண் வருவ 
னனிவிடுத்தரு ளென்றினி துரைத்தன னயங்கூர் 
புனித மாகிய மகிழ்வெனுங் கடலினுட் புகுந்து . 


2 


அவ்வாறே சென்று , தன்னை கிரிகை மணப்பதற்கு இணங்கும்படி 

பேசிவருக எனப் பாங்கனை வசு அனுப்புதல் 
பொன்ன ருங்குடத் தேற்றிய விளக்கெனப் புதிய 
மின்னை நெஞ்சகத் திருத்தினோ னவடனை மிகவும் 
பன்னி நின் றிடு பண்பினாற் பகருதற் கரிய 
வன்ன நண்பனை பார்த்தன னதிசய முறவே . 


3 


வேறு 


செய்ய யோகியாய் மங்கை 

பாற்சென் றுளக்கருத் தோர்ந்து 
மய்யு றாதவுன் சாதுரி 

யத்தினான் மனங்குழை தரப்பேசி 
அய்ய யெவ்விதத் தாயினு 

மிணங்குமா றாக்கிநெஞ் சமும்யானு 
முய்யு மாறுமீள் கெனவிடுத் 

தருளினன் னுலகுடைத் தனிவேந்தன் . 


4 


பாங்கன் யோகி வேடம் கொள்ளல் 
பொன்னி றக்கொடி வார்சடை 

மலர்ப்பொடி புனைபொடி தளிர் தூசு 
வன்ன வோரகனி கமண்டலத் 

தொடுபல வழைமுகை செபமாலை 
யுன்ன ருந்தனி வற்கலை 

மார்புறும் யோகபட் டமதாகி 
மன்ன வங்கையிற் றண்டுகொண் 

டாயிடை வனப்புறு மெதியானன் . 


5 


ஒருவு றாச்செப வடந்திருப் 

பங்குலி யொடுதிரு வுறுகோயில் 
அருகு சென்றன னவன் றனை 

நோக்கிய வன்னமென் னடையார்கள் 
முருகு வார்குழ லிசைக்குள 

முருகியோர் முனியிவ ணுறுகின்றான் 
றெரிதி ரென் றலு மமயமிங் 

கிதுவெனச் சிந்தைசெய் தனனம்மா . 


6 


6 


42 


வசு சரித்திரம் 


7 


8 


யோகி மகளிர் இருக்குமிடம் அடைதல் 
நாரி மாமணி பாடிய 

நல்லிசை நயந்தனக் குருகார்யார் 
சீரி லங்குசங் கீதவா 

ரமுதினைத் தெவிட்டவுண் டவர்வந்திப் 
பாரி லன்பொடு வாழ்கென 

வாசிகள் பகர்ந்தக லாரோவென் 
றேர ணங்கனா ரெழுமுனம் 
வந்தன னிலகவஞ் சனையோகி . 

யோகியைக்கண்ட மகளிர் கூற்று 
முனிவந் தானென் றெழுந்துநின் 

றருளிய மொய்குழற் கதிர்வேற்கண் 
வனிதை தன்னிரு குங்குமக் 

கொங்கைமா மலைசுமந் தாற்றாது 
நனியி ளைத்த நுண்ணிடையிடை 

யுற்றது நாயக னிருபார்வை 
யினிய பார்வையை வறியர்பால் 

வைப்பது மேந்தலுக் கியல்பன்றோ ! 
தன்னைக்கண்டு வணங்கிய கிரிகைக்கு 
யோகி வாழ்த்துரை கூறிப் பீடத்தில் அமர்தல் 
பருத்த கொங்கையின் றடையினா 

லெடுத்தொரு பக்கமாய்க் கரங்கூப்பு 
மருத்தி மங்கையை மகிழ்ந்து நீ 

வசுபதிக் கவனியெங் கணும் போற்றத் 
திருந்து மாமணஞ் செயக்கட 

வாயெனத் தெளிமுனி மிகவாழ்த்தி 
யிருத்து மாதனத் திருந்துமின் 
னாரையு மிருமினென் றுரைத்தானால் . 

மஞ்சுவாணியென்ற மாது 
யோகியைப் புகழ்ந்து யாரென வினவுதல் 
அஞ்ச மஞ்சமென் னடைபயில் 

கூர்விழி யணங்கனை யவர் தம்முள் 
மஞ்சு வாணியென் பவளெவர் 

தம்மினும் வளந்திகழ் மொழிவல்லாள் 
கஞ்ச மன்னகை தொழுதுபைக் 

தேன் மழை கான்றென நயங்கூர 
வஞ்ச நெஞ்சக மாதவ 

னுடனொரு மாற்றமங் குரைக்கின்றாள் . 


9 


| 


10 


-43 


யோகிசெல் படலம் 


: 


தெய்வ யோகிநின் பாதவா 

ணகைமதித் தெரிசன மதனானே 
யெவ்வி தத்தினு மகன்றிடா 

வகவிரு ளிரித்தனஞ் சிறிதின்றி 
யவ்வி யந்தனை யகற்றுபே 

ருணர்வொளி யடைந்தனம் புகலயாங்கள் 
செவ்வி தாகமுன் செய்தவ 

மென்கொலோ தேடி நீ வரப்பெற்றேம் . 


11 


வேறு 


12 


பெருமநின் புகழை யென்றும் பேசுநா வேநா வாகும் 
பொருவிலா வுன்னை யுன்னும் புந்தியே புந்தி யாகுங் 
கருவகற் றுனையே காணுங் கண்களே கண்க ளாகுந் 
திருவள ருனக்கி றைஞ்சுஞ் சென்னியே சென்னி யாமால் . 

ரிவைதன் வீணை நாத வமுதமுண் டுருகி வந்த 
பெருகொளி யுடைய நாதப் பிரியனோ பொருவி னீதான் 
வருநினை வேத னந்த மணியனாய் மிக நல் வன்ன 
மருவுமுன் பெயர்சொ லென் றாள் மகிழ்ந்திரு செவிக ளிக்க . 


13 


14 


* 


15 


தாம் இன்னுரென யோகி கூறுதல் 
மங்கை நீ கேண்மோ சோதி மதியொடு பணிமுடித்த 
கங்கைவேணியனை யேத்துங் கவுதம முனிவ னென்போன் 
பொங்குகோத் திரத்து தித்தேன் புகழ்கவு தமனென் பேரு 
மங்கையி னெல்லி போல வனைத்தையு முணர்வன் யானே . 
அடுகயன் மிதுனக் கண்ணா யகன் றவோ ராழி வைய 
முடையவாள் வேந்தன் சேவை யுற்றுளே னவனன் பாகி 
மடமிலா தெனக்களித்த மந்திரத் தன்மை தன்னுற் 
றடையறு மனாதி யோகி யாயினேன் றரணி போற்ற . 
அரியவவ் வேந்த னென்பா லடைந்தினி தகில லோக 
பெருமைகள் யாவுங் காட்டக் கண்டனன் பிணைமா னன்ன 
கரியகட் பெரிய கொங்கைக் காரிகாய் ககன மார்க்கத் 
துரிமையி னவன்ற னோடு முற்றுளே னின்னுங் கேட்டி . 
உயர்ந்த நா கத்தைச் சூழ்ந்து மொளிதரு காள கண்ட 
நயந்தரு நிலையம் பார்த்து நல்லரம் பைகளைப் பார்த்தும் 
புயம்புள கிக்க நீண்ட புட்கர தடங்கள் பார்த்தும் 
வியந்தகின் னரநா தத்தை மேம்படக் கேட்டு நின்றும் ; 
திருச்சயி லத்தை யோங்கித் திகழ்தரு காஞ்சி தன்னைப் 
பெருத்தசண் பகவனத்தைப் பீடுற வதரிக் கானைக் 
கருத்துறு சேது தன்னைக் கண்டுமீண் டடைந்தே னென்ற 
னருத்திவாள் வேந்த னிந்த வசலமேல் வருத லானே . 


16 


17 


18 


44 


வசு சரித்திரம் 


19 


நவையில்வா ளிறைவ னுக்கோர் காணிக்கை நல்க வேண்டித் 
தவலரு மவற்கி தத்த தாமரை வாச மூள்ளீ 
ருவமையி னும்பால் வந்தே னுய ரெழிற் கன்னி யைக்கண் 
டிவணதி சயித்த துள்ள மியன்மதன் றிருவே யென்று . 
கிரிகையின் பிறப்பு , குலம் இவற்றை அறிவிக்குமாறு 

யோகி மஞ்சுவாணியைக் கேட்டல் 
இவள்கிரி தனயைசிந்து நந்தனை யென்றென் னுள்ளங் 
குவலய மதிக்க வீண்டு குறித்தது கண்டாய் கோதில் 
பவளவாய்த் தவள மூரற் பாவைத னுற்பவத்தை 
நவமுறு குலத்தை மாதே நவிற்றுதி யென்றான் யோகி . 

யோகிசெல் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 263 . 


20 


10. வரையெறி படலம் 
கிரிகையின் வரலாற்றை மஞ்சுவாணி யோகிக்குக் 

கூறத் தொடங்குதல் 
எண்டகு மவனு ரைத்த வியல்பினுக் கிறும்பூ துற்றாங் 
கொண்டொடி மகளிர் யாரு மொருவருக் கொருவர் நோக்கி 
மண்டலத் திவன் போ லில்லை மாதவ ரென்றா ரன்பு 
கொண்டுநன் மஞ்சு வாணி முனியொடு கூற லுற்றாள் . 

1 
அளவறு தேசு பெற்ற வனகனை யடைந்து வந்தா 
யுளமுற முழுதுங் காண்ப தரிதுகொ லுன்ற னக்குத் 
தளரிடைச் சனன மெல்லாந் தாழ்வுற வுணர்ந்துங் கேட்ட 
திளகுறு மெம்பால் வைத்த வீறிலாக் கருணை யன்றோ . 

2 
அன்னமென் னடைப்பூங் கிள்ளை யன்னசொற் கரிய கூந்தற் 
பொன்னிக ரெங்கண் மங்கை புகரிலா வுற்பவத்தை 
யுன்னுடைக் கருணை தன்னா லுயர்தவ முடைய வைய 
வென்னுடைப் புன்சொல் கொண்டீண் டியம்புவல் சிறிது 

கேட்டி . 3 
இதுமுதல் 38 பாடல்களில் கிரிகையின் பெற்றோர் வரலாறு கூறப்படுகின்றது 
சென்றினி மைநாகத்தைச் சிறையறுத் திடலா மென்று 
வென்றிவா னரசன் பேரி முழக்கியே வியக்க நீடு 
தன்றிற லங்கி தன்னாற் சாகரஞ் சுவறப் பண்ணுந் 
துன் றுசீர் வசுவென் றோதுந் தோன் றன்மற் றொருவ 

னுண்டால் . 4 


45 


வரையெறி படலம் 


6 


புரந்தரன் றனக்குச் சொர்க்க புரமதிட் டான மாகி 
யிருந்தது போல வவ்வேல் வசுவெனு மேந்தலுக்குத் 
திருந்ததிட் டான மாகிச் சிறந்தது வனம லர்த்தேன் 

5 
பொருந்துற தடநிரம்பும் புகழதிட் டானப் பேரும் . 
அப்பதித் திருவுக் கேய்ந்த வவிர்மணி மாலை யாகி 
யெப்புவ னத்து ளோரு மியல்பொடும் புகழ்வ தாகித் 
துப்புற நினைத்த யாவுந் தோய்ந்தவர்க் கருள்வ தாகி 
யிப்புவிக் கமுத மாகி யிலங்குநன் னதியொன் றுண்டால் .. 
இருபவக் குலங்க ளுக்கே யீகுவ தமுதந் தன்னை 
யுரியதாஞ் செவ்வா யன்னைக் குதவுநன் முப்ப லத்தை 
யரிய நன் முத்த மீவ தடைந்தவர் தங்கட் கெல்லாந் 
தரையிலந் நதி நன் னீரைச் சாற்றலாந் தகைமைத் தன்றால் . 7 
மென்னறுங் கமல மீது மேவலா வளங்கொ ணீராற் 
பன்னரு மலைமேல் வந்த பண்பினா லரியைக் கூடி 
யின்னிசை யுறலாற் கோதி லெழிற்றிரு மகளை யொத்து 
மன்னுறு மதின்பேர் சுத்தி மதியெனு முலக மெல்லாம் . 

8 
வாகுதை வளைக்கை நல்க வாணி நன் னீரி னோடு 
வேகமின் மொழிகள் பேச வேத்தீர வதிமுன் சென்று 
சேகிலொண் புகழி யம்ப நருமதை செல்லப் பாங்கில் 
ஏகுவ வயனைக் காண்பா னென்றுமந் நதிம டந்தை . 

9 
உயர்குண மதிநன் னார முறுதலாற் பெரிய ளாகி 
யயர்வறு மளியு மன்ன நடையும்வாய்ந் தனேக மான 
பயனுறு நதிகள் சூழப் பதுமநான் முகனைக் கண்டு 
மயலற வொருநாண் மீண்டு வரும்பொழு தோரி டத்தில் ; 

10 
போதுசூழ் சிகையு மிட்ட திலகமும் புதுமை யேருந் 
தீதில்கத் தூரி யாரந் திகழ்தரு முரமும் வாய்ந்த 
மேதரு வாச மாண்பு மிக்கபூ வடிவ னப்பு 
மோதரு மணிசி றந்த வுருவமு முடைய னாகி ; 

11 
கனமக லாத கோலா கலவரை யரச னென்போன் 
வனசநான் முகனைக் கண்டு வழிக்கொடு செல்லும் போழ்து 
புனனதி வனிதை கண்டு பூங்கரங் கமலங் கூம்ப 
வினமட மகளி ரோடு மேகினள் விலகி யாங்கு . 

12 
இமகிரி யரச னுக்கோ ரிதமுடைத் தனைய ஓகி 
யுமையவட் கிளவ லாகி யோதரும் பரம னுக்கு 
விமலமைத் துனனு மாகி மேவிய வசல வேந்தி 
னமைவிலாத் திண்மை யெல்லா மகற்றினள் சென்றாண் மாது . 13 


46 


வசு சரித்திரம் 


. 


14 


ஆமையுங் கதலி விம்ப மானவும் புளினக் குன்றுந் 
தோமறு சுழியு நேமித் துணையுமம் புயமு நீலுங் 
காமர்சை வலமும் வாசங் கமழுறுப் பாகக் கொண்ட 
வாமநன் னதிமடந்தை வடிவையுட் கொண்டு வந்தான் . 
கதியுறு நதிய ணங்கைக் கண்டநாண் முதல தாக 
வெதிரில்சீரிமய வெற்ப னீன் றரு ளசல வேந்து 
மதனரும் போது தன்மே லுதிர்ந்திட மால்ப ரக்க 
மதியின் மீ தெழுந்த சோகம் வளர்ந்திட நின்றான் மன்னோ 15 
தனையனை யமரக் கொம்பு தகுமலர் தூற்ற நின்று 
புனமயி லன்னா ளேங்கப் போகிநெட் டுயிர்ப்புக் கொள்ள 
நனிதலை வல்லி சாய்க்க நதிமட மானைத் தேடி 
வனமயிர் சிலிர்ப்பக் கண்ணீர் வழிந்திட நின்றான் வெற்பன் . 

16 
நதிக்குமால் கொண்ட போதே நதியில்வா ழனமுஞ் சேலும் 
புதுக்கடி வனசப் போதும் புரையிலுற் பலமும் வண்டு 
மதித்துவெம் படையு றுப்பாய் மதனவே டான்கைக் கொண்டா 
னெதிர்த்து நீ டசலன் மீதே யிகல்செயக் கருதி மாதோ . 17 
வருபனி நீரினானு மதிமணிப் புனலி னானுந் 
திருமிகு சந்தனத்தின் சீதள நறையி னானும் 
விரைவரை யிறைக்கு மோக வெம்மையோர் சிறிதுந் தீரா 
தரியவந் நதிமா மங்கை யமுததா ரையினா லன்றி . 

18 
மதனவேள் விடுத்த கஞ்ச வாளியென் பதுபுள் ளோசை 
யதிர்வரை யுள்ளந் தன்னைத் துளைத்திட லரிதோ வன்ன 
தெதிரிலா வரையை யீரும் புனலிடை யெழுந்த தன்றோ 
சதமுனைப் படைய தன்றோ சாற்றிடுங் காலை யம்மா . 

19 


20 


கோகிலங் கிளிவண் டார்ப்பக் கொளுந்திய விரக தாப 
மோகிவேள் கணையின் வாதை முடிந்துநன் னதியின் மீதே 
யோகையாற் றோயி னன்றி யுற்றிடா சுகமென் றெண்ணி 
யீகையா ரசல வேந்த னேகுமா றுள்ளம் வைத்தான் . 
குளிர்மணி யாரம் பூண்டு கோதிலா வெழில்பெற் றுள்ள 
களிமத னிகர்மெய் கொண்டு கனமுடை யசல வேந்தன் 
புளினமால் வரையி னேறிப் பொலிகமஞ் சூலு ளைந்து 
வளையின மலறுஞ் சுத்தி மதிநதிப் பாங்கர் வந்தான் . 
வந்தபோ தெழுந்து சுத்தி மதியொரு வனிதை யாகிச் 
சந்தவால் வளையொண் பாணி தனில்வன சக்க லங்கொண் 
டந்தமார் தாதுக் கந்த மாகநற் கேச ரங்கண் 
முந்துமக் கதையு மாக முன் கொடுத் திறைஞ்சி னாளால் . 


21 


22 


வரையெறி படலம் 

47 
அந்நதி யிட்ட பீடத் தசலவேந் திருந்து கண்ணான் 
மன்னிய வெழிலை நோக்கி வளநிதி கண்ட தேர்ந்தான் 
பொன்னலை கொழிக்குஞ் சுத்தி மதியெனும் புனித மங்கை 

23 
மின்னிடை நுணங்க நின்று வேந்தெதிர் மொழிய லுற்றாள் . 
நதிகளைத் தருமு னக்கு நான் றரு மருக்கி யாதி 
புதியகற் பகப்பூ வாசம் பொருந்திய வுனக்கென் போது 
துதியுறு பெருமை சான்ற சுரமணித் தான மாகிச் 
சிதைவிலா துறுமுனக்கென் மணிதரல் சிறப்போ வையா ! 24 
அனைத்தையு முதவு கின்ற தருக்களு மமுத மான 
சுனைத்தொகை பலவுந் தேவ தொகுதியுஞ் சுரமின் னாரு 
மினத்தொடு மருவி நாளு மிடைவிடா திலக வைகு 
முனக்கென திடத்தி னல்கும் பொருளுமொன் றுளதோ 

[ சொல்லாய் . 25 
மைத்தொகை தவழுங் கோட்டு மலையிறை கேட்டி யோங்கல் 
அத்தனை தேவுக் கோங்க லத்தனை பூசை செய்வார் 
முத்திற வுலகி லுண்டோ மொழியும்யா னன்பி னீந்த 
பத்திரம் பூநீர் கொண்டு பழிப்பிலுன் கருணை நல்காய் . 26 
என்னிடை வந்தா யைய வியல்பனு ராக சம்பத் 
துன்னியன் றோவென் றாண்மெய் யுரைத்தனை புவனஞ்சாரு 
மின்னதி நீவி வேகி யல்லையோ வென்று வெற்பன் 
றன் முகக் குகையுட் டந்த வச்சிரந் தயங்க நக்கான் . 

27 
அன்பொரு நதிமின் னாரோ டயனை நீ கண்டு மீள்போ 
துன்புனி தமுமுன் னாழ்ந்த வுள்ளமு முனது நீரு 
மின்பொடு மோதப் பட்ட வியல்புமுன் னிறைவுங் கண்டே 
னென்புது மதியா லுன்னை மதிப்பல்யா னெந்தெப் போதும் . 28 
நல்லயற் காணக் கண்டு நதிமின்னார் போக மீள 
வில்லையோ வவரைக் காண்க வில்லையோ வெவர்க்கண் டாலும் 
வல்லிகே ளுன்னைக் கண்ட வளமென விருந்த தில்லைப் 
பல்லுரை சொல்வ தேனென் பாக்கியங் காட்டிற் றன்றே . 29 
என துள நினைவ றிந்தே யெனையணை யாதி ருத்தி 
யெனிலுனை யெவ்வி தத்தி னிணங்குவே னமுத மான 
வுன துசொ லெவ்வி தத்தி னுற்றிடுஞ் செவிக்கென் றோர்வேன் 
றனைநிக ரறத்தின் சார்வாய்ச் சார்ந்தரு ண திம டந்தாய் . 30 
மதுரமுந் தூய்மை தானு மனோகர நடையு முள்ள 
புதியரைச் சேணெ ணாது போய்பெரு நண்பு கொள்வர் 
மதியின ராத லால்யான் மகிழ்வொடு தூரம் பாரா 
ததிகமா முனைய டைந்தே னருந்தாபந் தீர்க்க வல்லாய் . 

31 


48 


வசு சரித்திரம் 


என்னிடத் துறுபயங்கள் யாவையு மினிதி னல்கி 
யுன் னுருப் பூரித் தோங்கப் புரிகுவ லுலவா தென்னை 
யன்னிய னாக்கி நீக்கா தழகுடை நேமிக் கொங்கை 
யன்னமே யென்னைத் தாவ மாற்றுவேந் தாக்கு கென்றான் . 32 
ஓங்கலந் தலைவன் சொன்ன வுயர் ........ ன வொலியைக் கேட்டுப் 
பூங்கர பங்க யங்கள் கூம்பிடப் புந்தி துண்ணென் 
றேங்கியே பொருவில் சுத்தி மதியெனு மினிய நங்கை 
பாங்கரி னின்று மெல்ல நலனுரை பகர்த லுற்றாள் . 

33 


வேறு 


34 


என துள முழுதும் பங்கமே யங்கம் 

புற்புத மிரும்பய முடையேன் 
வனமுறு கதியுங் குடிலமே யுதய 

மையுறு தினந்தனி லதலால் 
அனுதின மலைபட் டிரங்குதல் குணமே 

யறைதரிற் றிண்மையொன் றில்லே 
னுனவரு மென்பாற் றிரமிலை யென்னா 

லுனக்கித மெவ்வகை யுறுமே . 
திரமுளை யுலவாத் திண்ணிமை யுளையோர்த் 

தீதிலாக் கன்முளை யோங்கு 
வரமுளை பங்க மென்பதொன் றில்லாய் 

மாறிலா வுன்னுட னெனக்கு 
மருவுத லியல்போ நீபெருங் கிரியான் 

வன நதி வுயர்ந்தவுன் னிடத்தே 
விரவியென் பயனன் கேறுமோ வென்றாண் 

மெய்த்தவர் தோயுநீர் வனிதை . 
புண்ணிய நதிசொல் ப்ணிமொழி கேட்டுப் 

பொருவருஞ் சைவலக் குழலாய் ! 
எண்ணியுன் னழகு வாரியிற் புகுந்தே 

னென்றனை யிங்ஙனஞ் சுழலப் 
பண்ணுவை கொல்லோ வருளெனும் புணையைப் 

பண்பொடு தருகுவை கொல்லோ 
நண்ணரு முனது மனக்கருத் ததனை 

நானறி கின் றில னென்றான் . 
துங்கமுற் றிடுநீ யென்பயத் தடையிற் 

சுகவரைக் குலத்துனக் கிழிவா 
மங்குல வமர மாதர்க ளிருக்க 

வறமுடைத் தலந்தொறு மடைந்து 


35 


. 


36 


வரையெறி படலம் 


49 


37 


பொங்குமா தவத்தி னுருமிக விளைத்துப் 

பொலிவன ராசியிற் புகுந்து 
தங்கெனை மருவத் தகுங்கொலோ வென்றாள் 

தையலவ் வேந்திவை யுரைக்கும் . 
உரியநற் கிளையின் றொழிந்ததோ யமுனை 

யுடன் மிகக் கலந்தகண் ணனுக்குப் 
பரிவுறு வசுலா பத்தடைந் திலனோ 

பகிரதி மணந்தசந் தனுக்கோன் 
பெருநதி பதியா முத்திமா திருவைப் 

* பெற்றிட வில்லையோ நதிசூ , 
டரியவெம் பரமன் றலைமதி யுடைய 

னாகியுற் றிலன்கொலொ புகலாய் . 
எனையினி தணைந்து புரந்தருண் மடவா 

யென்னவங் கைபிடித் தலுமே 
வனமலர்ப் பாசிக் குழல்விழுந் துழல 

வன சமென் பாணியில் வளைக 
ளினமொடு முரலக் கட்கயல் புரள 

விலங்குகற் கடகமு மலையத் 
தனைநிகர் வதன பங்கய மலந்து 

தன்னுளே பரிந்தனள் வனிதை . 


38 


39 


மாரவேள் விடுத்த கணையுளம் பிளந்து 

வருத்துத லவன் பொறா னாகி 
யேருடை நதியை மறித்திடக் கருதி 

யெழுந்துசே லாதிகள் குதிப்பக் 
காரடை பொதும்பர் நிறையிரு புறத்தின் 

கரைகளு மிடிந்திட வயங்கு 
தாரகை யுலக மணவுகோ டுடைய 

தன்வரைப் பேருரு வெடுத்தான் . 


40 


மாலலைத் தலில் வீழ் சிலைகளான் மிதுன ... ! 

கின்னர மயங்குற முடுக்கிச் 
சாலநெட் டுயிர்ப்பாம் புகைமுகி லதனாற் 

ராமரை யளிகளைத் துரத்திப் 
பால்புரை தரள வொளிநில வதனாற் 

பரிவுற நேமியை யகற்றிச் 
சேல்பிறழ் நதிக்குப் பணிதலி லழுந்து.. 

விழுந்தனன் றிரைப்புனல் பாக்கம் . 
7 


41 


50 


வசு சரித்திரம் 


42 


கோலாகலவிறைவன் சுத்திமதியை யணைந்து இன்புறல் 
குழலொடு மலரும் விழுந்தன மலருங் 

குழுமிய பாசியு மலைய 
விழைதரு தரளஞ் சிதறிடத் திவலை 

மீதெழ வமுதமேற் குதிப்ப 
வழகது பொலியங் கலைபுறத் தகல 

வணிதரு பயோதரந் தொட்டாங் 
கெழுதிரை நதியை யணைந்தது புவியில் 

யாவரும் புகழ்வரை யரசு . 
வசு அப்பொழுதேற்பட்ட ஒலியைப்பற்றிப் பலவாறு எண்ணல் 
அலைபுனல் புவியிற் பரத்தலா ன ரரு 

மளவிலா விலங்கொடு குழுமி 
நிலைபிரிந் தகலு முழக்கமஞ் செவியி 

னேர்வர வரசனுங் குணர்ந்து 
சலமெழு முகாந்த வொலி கொலோ வசலந் 

தூவலைச் சிந்துவிற் புகுந்து 
வலியொடு மதிக்கு மொலிகொலோ வென்னா 

மனத்திடை யெண்ணிய வளவில் ; 
அவ்வொலியைக் கேட்ட பூவுலகத்தவரும் , வனசரரும் 

வசுவேந்தனிடம் முறையிடல் 
நிறைதரு சகத்தோர் வனசரர்த் தத்த 

நிலை பிரிந் தொல்லெனக் குழுமி 
யறமுடைப் புவன விந்திர பகைவர்க் 

கசனியே கருணையங் கடலே 
மறைநெறி தவறா மன்னவிவ் வுலகில் 

வந்தவிவ் விடுக்கணை யகற்றி 
முறையுறப் புரவா யென்றுவந் திறைஞ்சி 

முன்னர்நின் றிவையிவை மொழிவார் . 


43 


44 


வெங்கன லிதமுற் றளிப்பதே யன்றி 

வெம்மையை விடுத்திடா தனிலம் 
பொங்கு தூள் பறக்க வடித்திடா துதித்த 

புனிற்றிளந் தென்றல் போ லலது 
செங்கதி ரொளியுண் டாக்குவ தன்றித் 

தீவிர வெயிலெறித் திடாது 
மங்கல்பே ரசனி பிடித்திடா தமுதம் 

வழங்குவ தன்றியுன் முறையால் . 


45 


51 


வரையெறி படலம் 
இந்நெறி தகநீ புரந்திடு முலகிற் 

கிடுக்கணொன் றுற்றதிங் கிறைவ 
நன்னதி யிடையோர் மலையொலி யெழப்பூ 

நடுங்கிட விழுந்தது புவனம் 
தன்னைமுன் மறித்த விந்தமொத் துலகந் 

தளர்ந்திட நதிப்புனல் பரந்த 
துன்னரும் புனலில் வெளிநிழல் பரத்த 

லுயர்ந்தவான் விழுந்ததொத் ததுவே . 


46 


: 


பரிவுறு புரங்கள் யாவுமோ தரிய 

பங்கமே யானவெண் ணணிந்த 
சரவுயி ரனைத் துஞ் சரித்திடன் மறந்த 

தரணிதேர்க் கப்புறம் வளரு 
மருதமாத் துடவை முழுதும்வெண் மணன்மே 

டாயின வரையெலா முழுகி 
யொருவின தரையிற் பொருவிலெப் பயனு 

மொழிந்தன வொழிந்தன வரசே . 


47 


முறையீட்டைக்கேட்ட வசுவேந்தன் சின முடன் 

மலையரசன் மீது பொர எழுதல் 


ஆலய முழுது மாலைய மடைந்த 

வளவறு புவனமும் புவன 
சாலமாய் நினைந்த வுனைத்தொழும் விதியின் 

றன்மையால் யாங்கள்வந் தடைந்தேம் 
பாலனம் புரியா யென்றலுஞ் சினத்தீ 

பரந்தது போல்விழி சேப்ப 
வேலுமார்ப் பரிதன் கொடியினை யேய்ப்ப 

விகல்வரை மிசைப்பொர வெழுந்தான் . 


48 


கரவின்வா யடைந்த மும்மத நால்வாய்க் 

கறையடித் தந்தியைப் புரக்க 
வரியடைந் ததுபோற் கதிரொளி விரிக்கு 

மாதவன் றேரினுங் கடிது 
புரவலன் முடுகி நடந்தனன் கரையிற் 

பொருதிரை வரையெனப் புரட்டி 
யிரைகட லெனநா லங்கமுங் கடந்த 

வெழுகிரி புவியொடு நடுங்க . 


49 


52 


வசு சரித்திரம் 


வேறு 


50 


51 


வரைத்தொகை தகர்த்திடு வலக்குலிச மொத்த 
திரத்தவன தந்தமுள திண்டிற லுவாவுங் 
குரத்துக ளெழுந்தெழு குரைக்கட லடைப்பப் 
பொருப்பலை யவாவிவரு பொங்குளைய மாவும் ; 
புரண்டவு பலத்தொடு பொருப்புகள் குலுங்க 
வுருண்டிடு மணித்திகிரி யோசையுறு தேருந் 
திரண்டவரை யுட்கவுயர் திண்புய மிசைத்தம் 
இரண்டுகை புடைத்துலவு மெண்ணில் விற லோரும் ; 
நதியில் விழுந்த மலையை வசு கால் நகத்தினால் எற்றுதல் 
வென்றியொடு துன்றிவர வேகமொடு கூடிச் 
சென்றுபுவ னம்புகழ் திறற்குரிசி னோக்கி 
மின் றிகழ் நதிக்கிடை விழுந்தவச லத்தை 
நன் றுறு பதத்துகிரி ஒன்மிக வெறிந்தான் . 

வெள்ள ஆரவாரம் அடங்கல் 
மிக்கதொரு துந்துபியை விண்ணெழ.வெறிந்த 
தக்கவனை யொத்துயர் தருக்கினொ டடைந்தான் 
அக்கண மதிற்சுர ரலர்த்தொகை சொரிந்தார் 
தொக்கெழு நதிப்புனல் சுருங்கிய தடங்கி . 


52 


53 


* 


54 


நதிக்கு அப்பால் - மலை விழுந்துகிடத்தல் 
மரங்கொடி விலங்குதடு மாறவு பலங்க 
ளிரைந்துருள வன்சிறை முறிந்திட வெழுந்து 
விரைந்து முதிர் வெவ்விரக வெப்பொடும் விழுந்தவ் 
வருங்கிரி கிடந்தது நதிக்கய லடைந்து . 

அப்பொழுது துந்துபி முழங்கல் 
நந்தெழில் சிறந்தம னகங்கொடு நகத்தைக் 
கந்துக மெறிந்தென வெறிந்திடு கணத்திற் 
றுந்துபி முழங்கியது தொல்லை மகமேரு 
மந்தர முழங்கிய தெதிர்ந்தொலி வயங்க . 

சுத்திமதி கூறியதைக் கேட்ட யோகி 

மேலும் நடந்தவற்றைக் கூறெனல் 
என்று பணி மென் மொழி யெடுத்தினி திசைத்தாள் 
மன் றநெடு வஞ்சனை யுளத்தவன் மதித்தே 
துன்றதி சயத்தொடுகண் மூடி நனி தோகாய் 
நன்றினு நிகழ்ந்தகதை நன்கொடுசொ லென்றான் . 


55 


56 


விமானப் படலம் 


53 , 


மேல் வரலாற்றை சுத்திமதி கூறத் தொடங்கல் 
கோதம னெனும் பெரிய கோமுனி நிகர்க்கு 
மாதவ ! வொழிந்தனவு மற்றினிது கேளென் 
றேதமில் செழுங்கமல மீமிசை யிருந்த 
மேதகு மடந்தைநிகர் மென் மொழி யுரைக்கும் . 

வரையெறி படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 320 . 


57 


11. விமானப் படலம் 


1 


2 


வசுவின் திறனை யறிந்து பரிசளிக்க இந்திரன் வருதல் 
முந்துமலர் மாரிசொரிந் திடுதலொடு முதலமர 
துந்துபியு முழங்குதலத் தொல்வரையை யெறிந்தவிறை 
மைந்துடைய விறல்புகழ வரைச்சிறைகொய் தவன் விரைவில் 
வந்திடுதற் கடையாளங் காட்டுதல் போல் வயங்குமால் . 
கோத்திரத்தை நிலைநிறுத்து கொள்கையினன் சதகோடி 
வாய்த்துடையன் கலியாண மந்திரத்தன் பகைவலனைச் 
சாய்த்தவன மெனமுடித்த மலர்வாடாத் தன்மையின் 
னேத்தவனி தோய்புயத்தற் கிருந்துணைவ னாமுரவோன் . 
தன்னுருவி லாயிரங்கண் டயங்கவிசை விஞ்சையர்கண் 
முன்னர்புகழ்ந் திடவசுவின் பெருந்திறலை முன்னிமதித் 
துன்னருமோர் பொருளுதவி யுளமகிழப் புரிவதற்கு 

மன்னுபுகழ் திசைப்பால ரொடுவிரைவில் வந்தனனால் . 
1 ! எதிர்வந்து பணிவேந்தை யிதயமகிழ்ந் திடநோக்கி 

வதியுநறுஞ் சருக்கரையம் பொருப்பின்மிசை மந்தாரப் 
புதுமலர்த்தேன் மழைபொழிந்தாற் போலவிய னுலகளிக்கு 
முதிர் தரும் விண்ணவர்கண் முதல்வனனி மொழிகின்றான் . 


3 


4 


வசுவினை இந்திரன் பலவாறு புகழ்தல் 
புவிமுழுதும் புரந்தளித்த புரவலரைக் கண்டதுமுண் 
டவரொடு நட் புற்றதுமுண் டருந்திறல் கேட்டதுமுண்டா 
னவபுவனந் தனிபுரக்கு நன்முதல்வ நின்னெழில்போற் 
றவலருமுன் புயவலிபோற் றகக்கண்ட திலைக்காய . 

5 
பிருதுவெனுந் தொல்லோனைப் பேருலகிற் பெரியனெனக் 
கருதுவலங் கவன்வலியுன் கழலுகிருக் கிணையன்று 
பொருவருமென் கைப்படையுன் பொற்பதத்தி னிலக்கணத்தான் 
மருவியிருந் ததுகண்டாய் வரையெறிந்த தாணகத்தோய் ! 

6 


54 


வசு சரித்திரம் 


7 


8 


தமரொடுதெவ் வரையடக்க யுன தடியின் றயங்குகிரே 
யமையுமுயர் சதகோடி யடையாள மேனெனக்கிங் 
கிமையவர் தங் குழுவினொடு விளங்கினன்யா னின் றன்றோ 
வமுதமனை யாயுன்போ லன்புடையர் கிடைப்பரோ ! 
இந்திரன் வசுவுக்கு விமானமொன்று பரிசளிப்பதாகக் கூறல் 
எனக்குமிய லமரருக்கு மிணையிலா விதஞ்செய்த 
வுனக்குமணி மயமாகி யுதயகதி ரொருகோடி 
யெனத்திகழும் விமானமிது தருகின்றே னிகன்மதனில் 
வனப்புடையோ யிதன் பெருமை யுரகர்க்கும் வகுக்கரிதால் . 

விமானம் இந்திரனுக்குக் கிடைத்த வரலாறு 
பிரமனுங்கண் டதிசயிக்கப் பீடுடைய மயன் றாதை 
யரியதெனப் படைத்துமகிழ்ந் தரிக்குதவ வவ்வரியுந் 
திருமகளை மிகுவதுவை செய்பொழுது வைகுண்டப் 
பெருநகரை வலஞ்செய்தான் பிறழவிது தனிலேறி . 
மலர்மகளை மணஞ்செய்து மணிவண்ண னளவிலாப் 
புலவர்தொழ வுறைபொழுது பொருவருமிவ் விமானத்தைக் 
குலவுமுளத் தன்பினொடு நோக்கிடுமெற் குறிப்பையறிந் 
தலகில்கரி பரியுடனீ தெனக்களித்தா னக்கடவுள் . 


9 


10 


11 


விமானத்தின் சிறப்புக்களை இந்திரன் வசுவுக்கு உரைத்தல் 
அடலரசர் பணிபதத்தோ யமரமணி பலவொளிருங் 
கெடலரிய விதுபரிவிற் கேட்ட பொருண் முழுதளிக்கும் 
படைகளொடு தடுப்பரிய பலசேனை களை நினைத்த 
விடம தனி லளித்திடுங்கா ணிதன் பெருமைக் களவுண்டோ . 
கனலிநிகர் சோதியுறு மிதினானே கருதரும்பு 
வன முழுதும் பார்க்கின்ற வளனுண்டா மருந்தோடந் 
தனையகற்று மமிர்தளிக்குந் தனிக்காம ரூபுடைய 
தினியகன வொலியுறலா லிதற்குநிகர் வேறுண்டோ . 
வாடாத வலங்கல்புனை மானவிறை யாதலினா 
னீடாசி லளகேசன் புட்பகமு நிகரன்று 
பீடாரு மனந்தமணி வெயிலெறிக்கும் பெற்றியினால் 
வீடாத பனிக்காலந் தனிற்சுகத்தை விளைக்குமால் . 
விரும்பவொளி திகழ்வயிரக் கனவுபல மேடையெனத் 
திருந்து தலைப் பெயல்சொரியுந் தினத்திலித மேயளிக்கும் 
பொருந்துசுகம் பெரிதருளும் புதுவேனிற் பருவத்தில் 
அரும்பவள மிகுங்கொடிவீ டாகிநெடுங் கதிர்வேலோய் ! 


12 


13 


14 


விமானப் படலம் 


55 


15 . 


நித்திலவெண் மணிகிடந்து நிலவெறிக்கும் பெற்றியினால் 
உய்த்தபெரு வெயிற்காலத் துதவுங்கா ணினியசுக 
மெத்தகைய காலத்து மிதமளிக்கு மொலிக்குமிதிற் 
சித்திரங்க ளியனடன கீதவியங் களைச்சிறக்க . 
இந்தமணி மானத்தி னியம்பரிய மூவரலாற் 
சந்தமுட னேறுதற்குத் தரமல்ல ரெவரேனு 
நந்தரிய வவரருளா னான் பெற்று நினக்களித்தே 
னந்தமறு நீயளவில் குணமுடையை யாதலினால் . 


16 


வசு விமானத்தைப் பெற்றுக்கொள்ளல் 
இனியவித னியல்புவழா திவர்ந்து நீ கோமார்க்கம் 
தனின் மிகவுஞ் சரித்திடுதி தவறில்லா யெம்மிடத்து 
மனமகிழ்ந்து வரக்கடவை யெனக்கொடுத்தான் மகபதியக் 
கனகமணி மானத்தைக் கைக்கொண்டான் கதிர்வேலோன் . 17 


18 . 


வசு உபரிசரன் என்ற பெயர்பெறுதல் 
நெறிதவறா வரசனுக்கு நெடியமணி மானமளித் 
தறைவரிய வாசிபுகன் றகன் றனனம் மகவேந்த 
னிறையவனுக் குபரிசா னெனுநாமந் தனையளித்து 
மறைநெறியான் மிகவாழ்த்தி வந்தனர்மா முனித்தவர்கள் . 
வசு விமானத்தில் ஏறிப் பல்வேறிடங்கட்குச் சென்றுவரல் 
அரியமணி மானத்தி னரசனிவர்ந் ததிட்டான 
புரமதனில் வந்திருந்து பூசுரர்க ளவாக்கெடமற் 
றுரியநிதி முதலளித்தொவ் வொருவேலை சுரருலகும் 
வரைவனந்தீ வாதிகளும் போய்நோக்கி வந்திடுமால் . 
தத்துதிரை யிருகரைப்பாற் சங்கீன்ற முத்தொதுக்குஞ் 
சுத்திமதி நீராடு மிடமாகத் தூயபுகழ் 
வித்தியகோ லாகலந்தான் விளையாடு மகமாக 
வைத்தருளி யினிதிருந்தான் வசுவென்னுந் திறல்வேந்தன் . 

விமானப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 340 . 


19 


20 


: 


உன்னதமா கிய தலத்தி னிவர்ந்திடுத லொழிந்ததால் : 

12. கிரிகை யுற்பவப் படலம் 

சுத்திமதிக்குக் கருப்பச் சின்னங்கள் ஏற்படுதல் 
புவனத்தை மறித்திடைவீழ் பொருப்பப்பா லகன்றவுடன் 
கவலற்ற சுத்திமதி யெனுமங்கை கருவடைந்தா 
ணவையற்ற நடுக்காண வந்ததுநற் றரங்கமடிப் 
பவையற்ற வுதரத்தி னடைமந்த மாயிற்றால் . 


1 


2 


3 


இன்னினிய சுவையிச்சை யெழுந்தனவான் மிகமிகவும் 
பன்னருஞ்சீ ருடையுருவம் விளர்த்ததாற் பயப்பயமற் 
றன்ன நடை பணிலமிடற் றரியகய னயனிக்கு . 
மிளிருந்திச் சுழிபாசி மயிர்க்கொடிமேல் விளங்கினவால் 
அளியொன்றும் புவிக்கழகைக் கொங்கையமைந் தனவால் 
வளையங்க ணகன்றதொலி மந்தமே யாயின தா 
னளிதுன்று மிணையில்லா நளின முகம் வெளிர்த்ததால் . 

நல்லோரையில் சுதமதி , ஒரு மகனையும் , 

பெண் மகவையும் ஈன்றமை 
குலவன்ன மெனுமினிய கோதையர்கள் புரக்கவதிந் 
தலர் துன்று நதிமங்கை யழகுறுசெம் முகைவிளக்காய் 
மலரின்ற துறுநீறாய் மலர்ப்பைந்தேன் றயிலமதா 
யிலகும்பூங் கொடிமாடத் தெய்தியநல் லோரையினில் , 
ஒப்பிலோர் சுதனையுமோ ரொளிர் மகளை யும்பயந்தா 
ளப்பொழுது கோண் முழுது முச்சமா யமைத்தனவால் 
வைப்புடைய வுடுவினல மதியினல முரைப்பரிது 
செப்பருங்கா லனகமதாய்த் திகழ்சுமுக மாயிருந்த , 


4 


5 


மகப்பேறு அடைந்த கோலாகலவிறையின் மகிழ்ச்சி 
மகப்பிறந்த நலங்கேட்டு வளமறு வரையரசன் 
மிகப்பெரிய வரைகளுக்குள் விளங்கினே னெனமகிழ்ந்தா 
னிகற்படைகொள் வசுவேந்த னிலகுமலர்த் தாணகத்தி 
னகப்படுநா ளெழுந்துவிழுந் தடிபட்ட துயர் நீங்கி . 


6 


மகனுக்குப் பெயரிடுதல் 
நலனொடிரு பவக்குலத்தினரவ்ஞ்சூழ் நதிவனிதை 
சலமெதிரத் தனைமறித்த வரையகற்றித் தன துருவ 
மிலகியிடப் புரிந்ததியல் வசுபாத மெனக்கருதித் 
தலமகிழும் வசு பாத னெனவுரைத்தா டன்சுதன் பேர் . 


7 


கிரிகை யுற்பவப் படலம் 


57 


வேறு 


8 . 


மகளுக்குப் பெயரிடல் 
பனிவ ரைத்திரு மகணிக ரெழிலுடைப் பாவைக் 
கனக ராந்தவ முனிவரர் தேர்ந்துளத் தருளால் 
இனிமை யாம்பெயர் கிரிகையென் றிசைத்தன ரிணையில் 
கனைக ருங்கட லுலகெலாஞ் சிறப்பொடு கழற . 

கிரிகையின் வளர்ச்சி 
நீல மாமலர்த் தொட்டிலி னேற்றி நீ டளியின் 
வால வோசையா லினியதா லாட்டி நல் வன சப் 
பால டைப்பசுந் தேனினைப் புகட்டிவெண் பதுமக் 
கோல மென் கலை போர்த்தன ளீன்றருள் குலத்தாய் . 
எகின நன்னடை மணங்கம ழிளங்கொடிச் சூழற் 
சுகமி யம்புதல் சிறைவிரித் தாடுதுந் தோகைக் 
ககமி லங்குகூத் தளியின மளிதரு கானம் 
புகரி லாவகை பயிற்றிடப் பயின்றதப் பூவை . 
மாச கன்றிடு மாதவப் பன்னியர் வாழ்த்த 
வாச மேவிய வனத்துறு மணங்கியர் மணந்தாங் 
காசை யாலருந் தாதிய ரிகுளைய ராகி 
காசு றாவகை வளர்த்திட வளர்ந்தனள் கன்னி . 


9 


1 


10 


11 


வேறு 


12 


13 


கிரிகை பல்வகை விஞ்சைகளைக் கற்றல் 
மணல்கு வித்தொரு மணியினை மங்கையர் மறைப்ப 
விணையி லம்மணியிலாவிடத் தினுமணி யெடுத்தா 
டணிவி லன்புட னவர்களுன் றாய்மணி தனைவைத் 
தணிய வுன்னையே வெல்குவித் தாளென வறைந்தார் . 
தந்தை சாரலிற் கற்பக மலர்ப்பொடி தன்னால் 
வந்து சிற்றிலங் கமைத்தலர் மதுக்கள் வார்த் திடுநெய் 
நங்து றாமலர் சோறுமென் முகைநறுங் கறியாச் 
சந்த மங்கையர்க் களித்தனள் பன்னபா சனத்தில் . 
சங்கை வென்றகந் தரத்திலோர் சங்கவெண் மணியை 
மங்கை மாநதி தரிப்பதென் றருங்கிரி மணித்தார் 
பொங்க மெல்லுறப் பூட்டலுங் கடினமப் பூணென் 
றங்க ணன்னை நீத் தலர்களி னாலலங் கரித்தாள். 
அருமை யான தன் மகட்குநல் வாணியி னமுதா 
மிருப வக்குழு முன்னிறீக் கனகமு மீந்து 
பொருவில் விஞ்சைகள் பயிற்றுவித் தனணதிப் பூவை 
யுரிமை யாயசெங் கரதலா மலகமா யொளிர . 

8 


14 


15 


58) 


வசு சரித்திரம் 


வேறு 


நகவிறை யான தந்தை நன்மணிக் கூட மீந்து 
புகரில்விஞ் சையர்க டம்மைப் பொற்பொடு நிறீஇசங் கீதத் 
தகவுறு வீணை யாதித் தாழ்விலா விஞ்சை யெல்லாம் 
பகரரு மெழின்ம கட்குப் பரிவொடு கற்பித் தானால் . 

16 
பல்லியற் புகரில் கானந் தன்மகள் பாடும் போழ்து 
மெல்லிய வனிலம் புக்கு விளக்கசை யாதி ருக்க 
வொல்லையிற் குமுகு மென்னு மொலிநிரம் புறநல் லாடி 
யெல்லென மணிகா லும் மோர் மனையமைத் தினிதி னீந்தான் . 17 

மஞ்சுவாணி கிரிகையின் வரலாற்றைக் கூறி முடித்தல் 
அந்நதி வனிதை பெற்ற மகளிவ ளடவித் தெய்வ 
கன்னிய ரிவர்கள் செங்கோற் காவல னடிநகத்தான் 
முன்னெறி பட்ட வெற்பீ திதிற்குகை முதல்வ னங்கண் 
மன்னிய சுனைக டாமிம் மயில்பயி லிடங்கள் கண்டாய் , 

18 


, 


. 


| 


19 


அதைக் கேட்ட யோகியின் மகிழ்ச்சி 
என்று தன் மஞ்சுவாணி யெனுமவள் வசுவின் காதை 
துன்றெழிற் கன்னி காதை யொடுமிக விரித்துச் சொன்னா 
டன்றுணைச் செவிக்கு மிக்க தனியமு தென்னக் கேட்ட 
வன் றிறற் கபட யோகி மகிழ்வெனுங் கடலு லாழ்ந்தான் . 
ஆங்குறை யிறை தன் சீர்கேட் டமைச்சன துணர்வுங் கன்னி 
பாங்கிசொ லியல்பு மன்னாட் பயந்தகோத் திரத்தின் சீரு 
மோங்குறப் புகழ்ந்தா றீன்ற வொளிருமிம் மணியெ னாது 
நீங்கருஞ் செல்வ மாமென் றுளத்திடை நினைந்தி ருந்தான் . 

கிரிகை யுற்பவப் படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 360 . 


20 


. 


13. கிரிகைக் கருகுசெல் படலம் 
கிரிகையும் வசுவும் மணந்துகொள்ளுதற்கு 

ஏற்றவர் என்று யோகி கூறுதல் 
தன்னிகரில்லா வின்சொற் றனிமுனி சற்று நேர 
முன்னுதல் போல வுன்னி யொண்டொடி கேண்மோ நந்தம் 
பன்னரு மிதயக் கண்ணாற் பார்த்தன மிந்தக் கன்னி 
யன்ன நல் வசுவுக் கில்லா ளாவதற் கைய மின்றே 


1 


கிரிகைக் கருகுசெல் படலம் 


59 


2 


3 


i 


5 


இசைபெறு குடிஞை யீன்ற விம்மணி தன்னை வேதா 
வசுவுடன் சேர்த்தி லானேல் வறிதவன் சிருட்டி விஞ்சை 
யசிவிழி யரிற்சி றந்தா ளாயிலின் னாரி தானே 
வசையில்வாள் வேந்த ருக்கு ளதிகனவ் வசுவே கண்டாய் . 
தாவில்சீர் வசுவு மிந்த தையலு மேக மாகிப் 
பூவுநன் மணமும் போலப் பொருந்துநா ளணித்தாய் நின்ற 
தேவல்செய் நுங்கள் கண்ணுக் கின்பமும் வரைய வின்றே 
மேவுறு மமுத மன்ன மென்மொழி மாதே யென்றான் . 
வசுவேந்தன் எப்பொழுது வருவான் என்று , 

மஞ்சுவாணி யோகியை வினவுதல் 
இக்கிரி பார்க்க வேந்த னெய்துவதென்றோ சூழு 
மிக்கொடிச் செறிவு தன்னின் மேவுவ தென்றோ கோதில் 
இக்கணி மொழியி னாளைக் காண்குவ தென்றே மாறா 
விக்குல மகளி ருள்ளங் களிப்பது மென்றோ வையா . 
தூயமா தவ நீ சொன்ன சொல்லொரு சிறிதுந் தப்பா 
தாயினு மென்ற னுள்ளத் தையுற லகல லின்று 
நீயுரை யுனது மாற்ற நிச்சய மன்றோ வென்றாண் 
மேயமென் மொழிம டந்தை விரகினன் கருதிச் சொல்வான் . 
யோகி , மந்திரசக்தியால் வசுவை வரவழைப்பதாகக் கூறல் 
தையல்கே ளிறையிம் மானைச் சார்வதற் கைய மின்றா 
லையமுற் றனையே லந்த வரசையென் மந்தி ரத்தான் 
மெய்யுற வழைப்ப லென்று விரகின்மந் திரிப்பான் போலப் 
பையநாற்றிசையு நோக்கிப் பார்த்திப வருக வென்றான் . 

அப்பொழுது வசுவேந்தன் வெளிப்படல் 
இதுமிக வேளை யென்றாங் கிறையவன் முகிலை நீத்து 
விதுவரு மியல்பு போல மென்கொடி மாட நீங்கித் 
துதியுறு மங்க ராக நறைக்குறுஞ் சுரும்பி னோசை 
மதிகொளப் புகழ்வோர் பாடும் பாட்டென வயங்க வந்தான் . 

வேந்தனைக் கண்டு , மகளிர் இருக்கையைவிட்டு எழல் 
நளனையொண் மதியை வேளை நல்லெழில் கொடுவென் றானை 
வளரொளிப் பவளத் தோடு போர்செயும் வாயி னானை 
யுளமகிழ் பதும ராக மொத்தநன் னகையு ளானை 
இளமுலை மடவார் மோக மெய்துறும் பார்வை யானை , 
அருளரி யெனத்த ரித்த வாடக வாடை யானை 
வருகதி ரெனப்பி றங்கு மகுடகே யூர மாரம் 
பொருவில்குண் டலம ணிந்த புதியனை யரசைக் கண்டு 
திருநிகர் கிரிகை யாதித் தெரிவைய ரெழுந்து நின்றார் . 


6 


7 


8 


9 


60 


வசு சரித்திரம் 


வசு பீடத்தில் அமர்தல் 
மயலறு மவுனி வந்த மன்னனை நோக்கி மன்ன 
வுயர்கலி யாண சித்தி யுறுகவென் றினிது வாழ்த்த 
நயனுறு நகைபு ரிந்து நாரிய ரிட்ட பீடத் 
தியலுட னிருந்தான் கஞ்சத் திருந்தருள் பிரம னேபோல் . 


10 


கிரிகை வசுவைக் காணல் 


11 


12 


கையிரு டெறுவாள் வேந்தைப் பரிவுறக் கண்ட போதே 
நிகரிலாக் கன்னி யென்னு நிகரெழிற் கமல முள்ளே 
தகவுறு மிராகம் பெற்றுத் தக்கவா சனைக லந்து 
புகலரும் பார்வை யென்னு மளியொடு பொருந்திற் றன்றே . 
பிறழ்தலா லிமையி ரண்டு மலர்ந்திடப் பிறங்கு கன்னத் 
துறைமணி குண்ட லப்பே ரொளியினின் றப்பு றம் போய் 
நிறைமதி தன்னில் வீழு நிக ரரு சகோரம் போல 
விறலுடை யிறைவன் மீது வீழ்ந்தன மங்கை பார்வை . 
அரும்பெற லுலகம் போற்று மரசன்மேல் வீழ்ந்து வீழ்ந்து 
திரும்பவு மீண்டு மீண்டு திரிந்தன மங்கை கண்கள் 
விரும்புறு தென்றற் றேர்மேல் மேவிய மதனோ வாது 
சுரும்பெனுங் குணவில் லூடு தொடுகணை போல மாதோ. 
கன்னிதன் பார்வை சாலக் காவலன் மீது நிற்க 
வன்னவன் பார்க்குங் காலை யணிமுகங் கவிழ்ந்து நாணிப் 
பின்னரு நோக்கு தற்கே மதிக்குமுட் பெருகு மன்பாற் 
றன்னிக ரில்லாக் காம தந்திர வளமீ தன்றோ. 


13 


14 


மன்மதன் செயல் 
உனலரு மன் பென் றோது முரியகங் கணமி சைத்தே 
குனிசிலை யிறைவன் கண்ணுங் கோதை தன் கண்ணுங் கூடி 
நனியுற வியற்றல் செய்தான் வின்மத னெனுமு பாத்தி 
யினிவரு மங்க லத்திற் கீதடை யாள மென்ன . 

15 
தனுவினா லெழில்சி றந்த தனுமிகத் தளர்ந்து வாடக் 
குனிதனுக் குனித்தி னானே குணங்கள்வே றாக மிக்க 
வன நறு முளரி தன்னான் மையன்மா முளரி மல்க 
வுனலரும் வீர மார னுஞற்றின னிருவர் பாலும் . 

16 
மாவினா லாவி தன்னை மயக்கிநற் சண்ப கத்தாற் 
ராவமே யாக்கி வெய்ய தளவினால் விளர்ப்பச் செய்து 
தூவிய வசோகந் தன்னாற் சோகம துறுத்தி ராக 
மோவறத் தளிர்வாள் கொண்டே யுளத்தினைத் துளைத்தான் 

( வில்வேள் . 17 


| 


61 


கிரிகைக் கருகுசெல் படலம் 


மஞ்சு வாணி வசுவேந்தனைப் புகழல் 
சிற்றிடைப் பெரிய கொங்கைச் சேயிதழ்க் கரிய வுண்கட் 
பொற்றொடிச் செங்கை மங்கை புந்தியி னினைவும் வேலாற் 
பற்றல ருரந்து ளைக்கும் பார்த்திப னினைவு மோர்ந்து 
கற்றுணர் மஞ்சு வாணி காவல னோடு சொல்லும் . 


18 


19 


நலனுறு குவலை யேச நாடி நீ வந்த பண்பாற் 
பலபல மெய்து நல்ல பருவமெய் தியதின் றன்றோ 
வுலகமித் திரனே கேட்டி யுனையெதிர் கண்ட நன்கா 
விலகுற வெங்க ளுள்ளத் திருளகன் றதுமின் றன்றோ. 
வரநிதி பதியே யுன்றன் மாறில்சந் நிதியி னெங்கட் 
கரியதா மேம ராசி யடைந்தது புவன வேந்த ! 
பொருவரு நீயே வந்திங் கருண்மொழி பொழியப் பெற்றேந் 
திருநினைக் காண முன்செய் செழுந்தவம் புகல வற்றே ! 
அண்ணனீ புரக்கப் பெற்றே மந்நிய ரல்லேங் கண்டா 
யெண்ணரு முனது சீர்த்தி யிணையிலுன் சற்கு ணங்க 
டிண்ணிமை யனைத்தும் பாடி சிறந்தமர் வனப்பா லன்பு 
நண்ணுசீ ரெங்கண் மங்கை நற்பொழு தாற்று வேமால் . 


20 


21 


மஞ்சுவாணி கிரிகையின் சிறப்பினை வசுவுக்குக் கூறல் 
சேவினற் கிமய மன்பு சிறந்ததொத் துனக்கன் பாகி 
மேவுமித் தனிப்பொ ருப்பும் வியன்மணி பலவி னோடு 
மாவள முதவுஞ் சுத்தி மதியுமுற் றளித்த கன்னி 
காவிநோக் குடைய விந்தக் கன்னிகாண் மன்ன ரேறே . 
இலகிரி சந்த னப்பூ மிசையல திருத்தாள் செந்தாள் 
மலர்புரை கையிற் பற்றாள் வல்லிசா தகத்தை யல்லால் 
அலருமந் தாரப் பூவி னன்றிமென் னணைமெய் சேராள் 
மலர்சுவை வாயில் வையாள் வான் றருக் கனியை யன்றி . 


22 


23 


வியந்துமூ வுலகிலுள்ள மிக்கவர் யாரும் போற்ற 
வுயர்ந்தகோத் திரத்தில் வந்தா ளொளிரிவ ளன்னை போல 
நயந்தரு மமுத சீத நண்ணிய மேனி யுள்ளாள் 
வயங்குகெம் பீர முள்ளாண் மானவே லாளன் கண் 

டி . 


24 


மலருறை திருவும் போற்றும் வாணுதல் பதமெடுக்கில் 
அலகில்சீர் வேழ மொப்பா ளத்தநன் னயமு முள்ளா 
ளிலவித ழசைக்குந் தோறு மிராகமே யுடையாள் பார்க்கி 
னலவறு பதமே யாகி நண்ணுவ ளிவட்கு நேர்யார் . 


25 


| 


62 


வசு சரித்திரம் 


உன்னருள் பெற்ற சிந்து நந்தனை யுயர்சீ ரெல்லா 
மன்னவிம் முனியன் பென்னு மந்தரா கத்தா லோங்கி 
முன்னுற விளங்கிற் றென்ன மொய்குழால் கேண்மோ வென்று 
பொன்னுல கரசன் போற்று புரவலன் கட்டுரைக்கும் . 

26 


வேறு 


i 


வசு யோகியைப் புகழ்தல் 
சால மாமதன் மந்தி ரங்கொ டளித்த விந்த முனித்தவன் 
போல மற்றொரு முனிவர் யாருளர் புகழு தற்கமை வன்கொலோ ! 
கோல மாகிய வணியி னுக்கணி தருசி றப்புள கோதையைக் 
கால மிங்கிது தன்னி லன்பொடு காணு மாறருள் செய்தனன் . 27 

யோகி வசுவைப் பார்த்துக் கூறல் 
வனை யொத்திடு முயிரி னுக்குரி யார்க ளில்லை யெனக்கிவ 
னுவமை யற்றிடு மந்தி ரத்தினி லொண்டொ டித்திரு மங்கை தன் 
றவறில் பாவெழி லமுத முண்டு தருக்கி னோமெனு மன்னனை 
நவம தாகிய முனிவ னோக்கி நகைத்து நல்லுரை கூறுமால் . 28 
வான மாகிய வகில மீன் றருள் வனச னுக்குயர் விப்படி 
யான வொண்பொருளோடு வண்பொருள் கூட்டிலல்ல தடுக்குமோ 
வூன மொன்றுமி லிகுளை மேவுறு முரைத னக்குயர் பாயிரம் 
தானி லங்க முடிந்த தேயறி சற்று மையமி லென்றுபின் , 29 
யோகி , கிரிகைக்கும் வசுவுக்கும் மணம் நடைபெறும் 

எனக் கூறி மறைதல் 
வைய கம்புகழ் மன்ன னுக்கு மணங்கி னுக்கும் வளங்கொள்சீர் 
மெய்யு றுங்கலி யாண வைபவ மாக வென்று விளம்பி நீண் 
மையு றாமணி மனைய கன்று மகிழ்ந்து சற்றிட மேகியே 
துய்ய வண்கனி பூவ ளந்திகழ் சோலை யூடு மறைந்தனன் . 30 

வேறு 
யோகி பழைய உருவத்துடன் வெளிப்படல் 
தீதறு காவின் மறைந்து சிறந்த 
மாதவ மாகிய மாணுரு மாற்றி 
மேதகு முன் னுள வேட முடன்றா 
னோதரு மன்னமு னொய்யென வந்தான் . 

31 
பாங்கனைக் கண்டு மகளிர் கூறல் 
வந்தவ னானன வண்மையி னானுஞ் 
சந்த முலாவிய தண்மொழி யானும் 
புந்தியி லோர்ந்து பொலங்குழை மின்னார் 
முந்திவ ணுற்ற முனித்தவ னென்றார் . 

32 


63 


கிரிகை தீங்கு படலம் 


33 


நாயகி கான நயந்துறை மன்னன் 
வேயென வேவர விட்டன னாமிம் 
மாயவ லான்றனை யென்று மனத்தி 
னேயம டந்தையர் நிச்சய முற்றார் . 
மலைநிகர் தோளிறை வந்தமை யானே 
கலைபயி லுங்கிரி கானன மேவு 
நலன் மிக நோக்குமி னன்னுத லீரென் 
றிலகுமின் னனவோ ரேந்திழை சொல்ல ; 


34 


கிரிகை வசுவினைக் கண்டு மகிழல் 


கனிதரு நாணொடு சென்னி கவிழ்ந்து 
வனமுலை மேலணி மாமணி நிழலிற் 
சனபதி யாமிறை தன்னுரு நோக்கி 
வனிதை கலாமதி வதன மலர்ந்தாள் . 


35 


அதனைக் கண்ட மங்கையொருத்தியின் கூற்று 
அங்கவன் காண லறிந்து குயத்தே 
தங்கணி நாயக மாமணி தானேற் 
பொங்குதல் காணுமி னென்று புகன் றாண் 
மங்கை யொருத்தி மகிழ்ந்தனர் மின்னார் . 


36 


கிரிகை நாண முற்றுச் சின முட்ன் எழுதல் 


| 


வஞ்சியர் கூறிய மாற்ற முணர்ந்து 
வெஞ்சின மோடுயர் நாண மிகுத்துச் 
செஞ்சர ணங்கொள் சிலம்பு புலம்ப 
மஞ்சுற ழுங்குழன் மங்கை யெழுந்தாள் . 
கிரிகைக் கருகுசெல் படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 397 


37 


14. கிரிகை நீங்கு படலம் 

கிரிகை அவ்விடத்தினின்றும் அகலல் 
துன்னு கோபமுற் றிட வெழுந் தோகையு நடிக்க 
வுன்ன ரும்பயோ தரநிறை வாலிடை யொசிய 
வன்ன மாழ்குறப் புடைசெறி குயிலின மஞ்சக் 
கன்னி யென்னுமின் மறைந்தது கனதிரை மறைவில். 


1 


64 


வசு சரித்திரம் 


சிற்றி டைக்கொடி திரை தனின் மறைந்தபின் செயலற் 
றுற்று நோக்குறும் விருப்பமே யுளத்திடை யோங்கும் 
பற்றி னாலனு ராகநுட் பம்பல பயக்க 
மற்று நேரிலாக் கலையுடை மன்னவன் வழங்கும் . 


2 


வண்ண மாகிநெய்த் திருந்ததோர் வணரிருங் கூந்த 
றண்ணு லாவுபே ரெழிலியாய்த் தயங்குற லிலையோ 
கண்ணெனப்பெயர் பெற்றுலா விய்செழுங் கயலில் 
உண்ண யந்தநீ லொளித்திரை யுற்றிட லிலையோ . 


3 


வருந கைச்செழுங் கடலிடை வளங்கெழு நிலவாந் 
திரைபி றழ்ந்திட லில்லையோ செழுந்தளி ரதனைவெல் 
லுருவ வில்லெனும் போற்றிரை யுற்றிட லிலையோ 
வரிவை போயவண் மறைந்ததே னென் றன னரசன் . 


4 


கன்னி நாணொடு திரையுளே கரந்தனள் பார்க்க 
மன்னன் பார்ப்பதற் கெழிற்கள நிமிர்த்தனன் வயங்க 
வின்ன பான்மையைக் கூறிடில் வதுவையா யிலங்கி 
மன் னு கின்றதென் றுரைத்தன ளாங்கொரு மடந்தை . 


5 


மதுர மானவிவ் வொலியுடை மடமினார் தம்மை 
விது நு தற்சிறு கன்னிகை முனிந்தெழின் மிகுத்த 
கதிகொ ளன்னைத னன்புறு பாங்கியென் கைத்தா 
யெதிர்ந டந்துவந் தருள்வதெப் போதுகொ லெனலும் ; 


6 


7 


கிரிகையைச் செவிலித்தாய் அழைத்துச் செல்லல் 
வந்து நின்றுனக் கருஞ்சுப மெய்துவான் மகிழ்வால் 
அந்த வான் மல ரளித்தனர் முனிவரு னனைப்பாற் 
புந்தி கொண்டினி தளிப்பதற் கழையெனப் புகன்றாள் 
செந்தளிர்க்கொடி வருகவென் றழைத்தனள் செவிலி . 
வருக வென்றலு மெழுந்திரு கொங்கைமா மலையால் 
அருகு நுண்ணிடை நுடங்க நன் னூபுர மலம்பச் 
சொருகு மென்குழற் புயன்மலர் மாரியைச் சொரியப் 
பொருவி லாவருங் கன்னிகை நடக்குமப் பொழுது ; 

; 
மேய மங்கைய ரெழுந்தொளிர் மின் கரம் பிடியா 
நேய மன்னவற் குரைத்தபி னேகென நிறீயித் 
தூயை பாலருண் மறந்திடா துறையெனச் சொலித்தாம் 
போயி னாரெழிற் கன்னிகை தன்னொடு பொருந்தி . 


8 


9 


அரசன் வருந்துறு படலம் 


65 


10 


11 


12 


வசு கிரிகையை நோக்கியபடியே இருத்தல் 
அஞ்சனத்தை நூற் றனையமெல் லளகமா முகிலைத் 
தஞ்ச மென்றுபின் றொடர்ந்திடு சாதக மெனவு 
மெஞ்சு றா தனி மலர்களுக் கேகளி யெனவும் 
வஞ்சி பின்னரே தொடர்ந்தது மன்னவ னயனம் . 
மங்கை பின்றொடர் மன்னவன் பார்வையை வனத்திற் 
றங்கு மென்கொடிக் குழுத்தடை செய்தில தணவாக் 
கொங்கு தாழ்குழ லெழிலியென் றாடுறு குளப்புள் 
அங்கண் வீசுறுஞ் சிறைவளிப் படப்பட வகன்று . 
வடுத்த விர்ந்திடு காவினுண் மலர்மண மகற்றிக் 
கடுத்த யங்கிய கண்ணிதன் கருங்குழன் மணத்தை 
மடுத்த ருந்துதற் காகவே வண்டினந் தொடர்ந்த 
வடுத்தடுத்துமன் பார்வைகளினிது சென் றாங்கு 
மாத ரத்தமே பற்றியுண் மகிழ்வொடு நடக்குங் 
கோதில் கன்னியை வாளிறை விடாதுநோக் குதலான் 
மேத கும்புனன் மழைசொரிந் திட்டன மிகவு 
மாத லானட வாவகை நின்றதா லவன்கண் . 

அரசனைத் திரும்பிப் பார்த்தவாறே கிரிகை செல்லல் 
நடையி னோடின மெனத்தொட ரனத்தினை நயந் து 
படர்வ தென்னெனத் திரும்பியும் பரிவினாற் பிந்து 
மடமி னார் தமை யழைத்திடத் திரும்பியு மதித்தாங் 
கடவி னோதனை நோக்குறு நின்றுநின் றரிவை . 
கேடி றன்கிளிக் களித்திடப் புடைகளிற் கிளர்ந்து 
நீட ருக்கனி பறிப்பதற் காகவே நின்றுந் 
தேட ளிக்குலம் படிதலாற் றிருப்பியு முகத்தை 
யாடல் வேந்தனை நோக்குறு மேகுழி யரிவை . 

கிரிகை நீங்கு படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 412 . 


13 


14 


15 


15. அரசன் வருந்துறு படலம் 
வசு , கிரிகையைப் பலவிடங்களிலும் தேடியலைதல் 
இறைவ னுந்தணி யாதபே ராசையா லெழுந்து 
நிறைம திக்குளிர் முகத்தியை மனத்துளே நிறுத்தி 
யறைம ணிச்சுனை யிடத்தினு மளிவிடா மலர்சூழ் 
நறைவ னத்தினும் பிறவினுந் தேடியே நடந்தான் . 


ப 


9 


66 


2 


3 


+ 


வசு சரித்திரம் 
பிண்டி யொண்டளிர் மிகுந்தன விவ்வுழிப் பெரிதுங் 
கெண்டை யுண்கணாளடிச்சுவ டெவணெனக் கிளங்குங் 
கண்டு கொங்கொடு துகிரிதழ்க் கன்னிபே சினளோ 
வெண்ட யங்குதே னொழுகிய திவ்வுழி யெனுமால் . 
திலக வான் றரு மிசையளிக் குலமிகத் திகழ்ந்த 
கலக வாட்கண்ணி நோக்கின ளோவெனக் கழறு 
நலவ ழைக்குல மலர்ந்தன நகைத்தன ளோவென் 
றுலவு மெங்கணுந் தேடுமுள் ளயர்ந்திடு முரவோன் . 
வல்லி நல்லிளந் தளிர்முகை நறுங்கனி மறிமற் 
றெல்லு றும்பசுந் தோகை கூஞ் சிறுகுயி லிசைவண் 
டொல்லு மவ்வனத் தாசையோ டுலவுபா ரிறைக்குச் 
சொல்ல ருந்திரு வுருவமாய்த் தோற்றுமால் யாண்டும் . 
கண்ட னன் செலு மிளங்கொடி தனையெனக் கழறி 
மண்டி யேகலுங் கொடிகொலோ வதுவென மயங்கும் 
வண்டு வீழ்மலர்க் கொம்மைமின் னாமென மதித்துக் 
கொண்டு போகலுஞ் சாகையோ வதுவெனக் குறிக்கும் . 
பூவை பேசுதல் கேட்டவ ணேகலும் பொருமி 
யாவி சோருமெம் பூவையன் றென் வன மதனிற் 
காவ லன்றனி மின்னுரு வெளிதனைக் கண்டு 
பாவை யென்னொடு கோபமெ னுரையெனப் பகரும் . 
வேடொ டுங்கணை யாலளி யோசையான் மெலிந்து 
பாடு சூழ்வன மெங்கணுந் தேடியே பரிவற் 
றேடு லாந்தொடை யரசன் மீண் டேந்திழை யிருந்த 
நாட ருங்கதிர் மனைக்கணுற் றயர்வொடு நவிலும் . 


4 . 


5 


6 


7 


வேறு 


வசு கிரிகையை எண்ணிச் சஞ்சலம் அடைந்து 

பாங்கனிடம் கூறல் 


8 


நண்பவிம் மணிய கந்தா னாரியின் மையினா லன்னாள் 
வண்பெறு முருவந் தீட்டி வைத்தமை யானுங் கீதப் 
பண்பல நிரம்ப லானும் பகரங்க ராக வாச 
மென்படா துறுத லானு மென்னகம் போன்ற மாதோ . 
எத்தனைக் காலந் தீர்த்த யாத்திரை புரிந்த வோநற் 
சுத்தமோ டன்னங் கன்னித் தோகைபின் றிரியப் பெற்ற 
வெத்தனை பலங்க ளுட்கொண் டிருந்தவோ பசுஞ்சு கங்கண் 
முத்தமிட் டணையப் பெற்ற மொய்குழல் கையி னானே . 


91 


அரசன் வருந்துறு படலம் 

67 
அரிகண்மே லான மார்க்கத் தடைந்துபூ முழுதுஞ் சுற்றி 
வருதலா லன்றோ மின்பான் மணங்கொளப் பெற்ற தோகை 
விரியுமா தவத்திளைத்த மெய்ம்மையா லன்றோ கோதைக் 
கருமுகி றனைக்கொண் டாடிக் களித்தன வென்று யிர்த்தான் . 10 
பாடிய விடத்தைக் கண்டு பகரரு மிராகங் கொண்டா 
னீடிறை மறைவிற் கன்னி நின்றுழித் தம்ம டைந்தான் 
வாடு நுண் ணிடையா ரோடி மறித்திடு முழையை நோக்கி 
யேடவி ழலங்கற் றோளா னெண்ணில் சஞ் சலத்தோ டுற்றான் . 11 
கிரிகை உன்னை மணப்பாள் " என்று வசுவுக்குப் 

பாங்கன் உறுதி கூறல் 
இப்படி யிறைவன் காம வாளியா லினையுங் காலை 
வைப்பெனு மன்பன் சேர்ந்து மன்ன நீ நைவ தென்னை 
யொப்பிலங் கனையர்க் கெல்லா நீமத னுன்னைக் கண்ட 
துப்பிதழ்க் கன்னி நெஞ்சை வெ ... ள் வானோ சொல்லாய் . 12 
கன்னிதன் தந்தை வீழ்ந்துன் கழல்பணி பவனன் றோமற் 
றன்னையுன் றிறலி னீரா லான ற்சீ வனமுண் டானோண் 
மின்னனை யாருன் காதை விரியவா மின்னுன் சீரே 
யுன்னுவ ளவளை மேவி யுறுவதற் கைய முண்டோ. 

13 
பாங்கனல் ஆறுதல் பெற்ற வசுவேந்தன் 

தன் அரண்மனையை அடைதல் 
பணிமொழி கமல பாணி பற்றுதலுண்மை தானே 
துணிவொடு வாரா யென்று தோமிலா நண்பன் கூறத் 
தணிவறு காம வாரி தன்னிலே சிந்தை மூழ்க 
மணியுலம் புரையுந் தோளான் மயக்கமி லவனி னுற்றான் . 14 
வரைமிசை நின்றி ரங்கி மதியுடைப் பாக னுய்த்த 
கரிமிசை யிவர்ந்து மற்றக் கரிகரங் கும்பங் கன்னி 
யிருதொடை கொங்கை யர்க்கண் டிலங்குவெண் கவரிக் கன்னந் 
தருமிள வளியால் வேர்வை தணிந்துபா ரிறைவன் போனான் . 15 
மின்னணி வாளுந் துங்க வேழநன் னடையும் வாய்ந்த 
தன்னிகர் தானைச் சீருந் தார்புனை கூந்தன் மாவும் 
பன்னரு முருவத் தேரும் பாரினுக் கிறைபு றத்து 
நன்னிலை யகத்துங் கண்டு நகர்வயிற் சென்றான் மாதோ . 16 
எண்டிசை யிபமும் போற்று மிபத்தனை யிரங்கி நின்று 
மண்டலா திபரைச் சீர்சான் மந்திரத் தலைவர் தம்மைத் 
திண்டிறல் வீரர் தம்மைத் திகழ்வுற நிறுத்தி மற்றோர் 
தண்டரு சோதி வீசுந் தனிமணி மனைக்க ணுற்றான் . 

17 


68 


வசு சரித்திரம் 


வசு கிரிகையைப் பற்றியே எண்ணியிருத்தல் 
தகளியில் விளக்க மேந்து தையலர் தம்மைப் பாரான் 
மகளிர்வந் தமுத முண்க வருகென வழைப்ப வாரான் 
புகரறு திவ்வி யாழ்க்கைப் பூவையர் பாடல் கேளா 
னகமலர் தன்னிற் கன்னித் தேறல்பெற் றயர்த லானே . 

18 
நகமக ளோடு கூடி நயந்தேக மானா லன்றிப் 
பகைபுரி மதனை வெல்லப் படாதெனப் பாதி யாகு 
மகிழ்வுறு சிந்து மின்னை மார்பின்மேல் வைத்தா லன்றி 
யிகனிசா சரரை வேற லெளிதுகொ லெனமா லாகும் . 

19 
மதுரவாணியைமுன் கண்டா லன்றிமா மலரினைக்கீ 
ழிதமுறப் படுத்த வற்றோ வென்று நாற்றிசையு நோக்கு 
முதிரிர வகலுங் கொல்லோ கன்னிகை முண்ட கத்தை 
யெதிர்கொளப் பிடித்தா லன்றி யென்றுதா பத்தை யெய்தும் . 20 
நதிமக ளவய வத்தி னன்கினை யுன்னி யுன்னிப் 
புதியவந் நதிப்பி றந்த போதுமுத் தென்னி னம்மின் 
வதனமு நகையு மென்று மகிழுவன் வதிந்து சற்றே 
மதியைமற் றொன் றி னுந்தான் வைத்திலன் மன்னன் மன்னோ. 21 


வஞ்சியே ரமுதந் தன்னை மலியவுட் கொண்ட வாற்றாற் 
றுஞ்சுத லின்றி வேந்தன் றூயகண்ணிருந்த வன்னா 
னெஞ்சவள் கொங்கை மேரு கிரிமிசை நிலைத்த றன்னால் 
அஞ்சொலி லுரைக்க வொண்ணா வணங்கொடு மேவிற் றன்றே . 22 


மன்மத பாணத்தினால் வசு பலவாறு துன்புறல் 


23 


விரிமல ரிறைத்த லானும் விழைதரு குணத்தி னானும் 
வருசுக வாக்கி னானு மதன் றிருத் தொடர்பளித்துத் 
தெரிந்தவ ரமுதங் காட்டித் தன் வசஞ் செய்து கொண்டா 
னரசனு முறைவே றின்றி யதிற்பர வசனே யானான் . 
மதனுடைச் செங்கோ லுக்கு மனத்தினை யளித்து நின்ற 
துதியுறு மரசர் கோமான் றொலைவிறன் சீர்த்தி போல 
விதுநிக ரென்ன யார்க்கு மெழுதொணா வழகு டைத்தாம் 
புதியதன் னங்க மெங்கும் விளர்த்தனன் பொலிவி னோடு . 
வியனுறு மலையைக் காலான் மிகவெறிந் தவனைக் கன்னி 
குயமலை யளித்த துன்பக் கொடுமையை யளக்க வற்றோ 
வுயருமந் தரமார்க் கத்தி னுறுமவன் றனை நுட 
டங்கி 
யயரிடை விசும்ப ளித்த துயரினுக் கவதி யுண்டோ . 


24 


25 


69 


கிரிகை வருந்துறு படலம் 
தரைவிரி வெங்கும் போர்த்த சலத்தினை யடக்கி னானை 
விரைவொடு கன்னி யுந்தி மடுச்சுழ லவித்த தன்றோ 
விரவற வளவி லாப்பொன் னீந்தருள் வசுவை யந்த 
வரைதரு மொருபொன் னாசை மருவுறப் புரிந்த தம்மா . 
என்றதி சயித்து மிக்க விரைவனந் தரங்க மாகி 
நின்றவேள் கன்னி தன்னை நிகரிலா விறைக ருத்தூ 
டொன்றிடப் புரிந்த பின்ன ரோங்குதன் கணையி னாலத் 
துன்றெழிற் கன்னி மீதும் போர்செயத் தொடங்கி னானால் . 


26 


27 


அரசன் வருந்துறு படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 439. 


1 


16 . கிரிகை வருந்துறு படலம் 

மதனன் கிரிகையை வருத்தல் 
கன்னி மங்கையை நிலத்திடை யெடுத்திடக் கரைத்து 
மன்னு மாமுறை யகத்துளை யாம்படி வரைவித் 
துன்னு கேள்வியற் படுத்திமற் றாசையா முபாத்தி 
துன்னு சித்தச சாத்திரம் பண்ணினன் றொகுத்து . 
பம்ப வேடொடு மாங்கணை யாலுளம் பதைத்துத் 
தம்பி யென்றுமின் றாயிடத் துதித்ததா மரையை 
நம்பிச் சார்தலுந் துரந்தது ஞாதியுள் ளவர்க்கு 
வெம்பு தீப்பிறி துளதுகொல் வருத்திட விரைந்து . 
மருவு நண்புனல் வாக்கொடு வளமையுஞ் சிறக்கப் 
பொருவி றந்தைதா யிடத்திலெந் நேரமும் பொருந்து 
மிருபி றப்புடை யினங்களை வெறுத்தன ளிருந்தா 
ளரிய சீர்வசு மேலுறு மாசையா லரிவை . 


2 . 


3 


4 


வசையி லாதமென் னடைகொடு வருமிள வளிக்கு 
மசைவி லாக்கிரி நந்தனை சாலவு மலைந்தா 
ளின் 
சையி லங்குதான் வரைமக ளெனவிருந் தாலும் 
வசுவி ருப்புறி லற்பமன் றோமதி மயங்கி . 
வினைக்கொடுங்கன லவிக்குமா றென மனை விரைந்து 
மனத்தி னூடுபுக் குள்ளறிந் தேதனை மணந்த 
கனத்த வெற்பினுக் குரைத்திடக் கருதியே வருதல் 
எனக்க விழ்ந்தது மின்கணீர் கொங்கையி னிடையே . 


5 


70 


வசு சரித்திரம் 


6 


7 


8 


9 


கணைக்க ணாண்மயல் வெம்மையை கண்டரு ணதித்தா 
யணைத்த லாலறல் சுவறின ளாமல திருந்தால் 
இணர்ப்ப சுங்கொடி தாமரை யினியகற் பூர 
மணற்கு லந்திரு மேனிமேற் செறிந்திட வருமோ . 
வெய்ய தாதுவுட் படுத்தியொண் பாவனை விரித்து 
மையில் வேளிர தத்தினை வலியுறப் புரிந்து 
தையல் பால்வசுத் தருதலும் பேசில டனித்தாள் 
செய்ய பூணுட னெவரையு மதித்திலள் சிறிதும் . 
உத்தி யுட்புகுந் தொருகிரி யொளித்திடப் புரிந்த 
சதமு னைப்படை யெத்தனை யிலையெனச் சயத்தான் 
மதன வேளொரு முனைப்படை மங்கைதன் முலையாங் 
கதிர்கொண் மேருவை யழுத்திய துண்கணீர்க் கடலில் . 
கூர்வி டாதமை விழியெனு மிருகருங் குருவி 
மார்பி னின்றிட லோர்ந்துளே வசுப்பொருந்துதல் கண் 
டார்வ மோடொழி வற்றவெங் கருவிகொண் டகலாப் 
போர்வ சந்தவே டன்கையாற் றுளைத்தனன் புகுந்து . 
விரவி நாடொறு மோகவெங் கோடைதான் மிகலாற் 
புரையி லாநதி கன்னிகை யிளைத்தது புகறற் 
கரிது காணுரை யின்றியே யகன்றதங் கலையு 
மருகி யேயருஞ் சீவன மற்பமா யினதால் . 
தளர கத்துவேள் விடுத்தலுந் தனிலிசைத் தெழுந்து 
வளர்தென் காலென வந்தது வனிதைநெட் டுயிர்ப்புக் 
கிளரு யிர்ப்பினுக் கஞ்சியோ கெழுந்தன மேரு 
முளரி யங்கொடிப் பணியினான் மூடிக்கொண் டதுவே . 
மேருத் தீயினாற் கரைந்தொழு குதலென விரவும் 
வேரித் தாதுட னொழுகிய தணிமுலை வெயர்வை 
பாரக் கொங்கைமே லெழுந்துதிர் வெயர்வையம் பாவை 
காரத் தாமநீ றாகியே யடைந்தது நுரையாய் . 
முத்து மாலையென் றொளிருடுச் சிதைதலு முடுகிச் 
சித்த மோகமா திமிரம்வந் துறுதலுஞ் சிறந்த 
சுத்த மாகுமெய்த் தளி( ர் ) க்கொடி வரிவிழித் துணையா 
மெய்த்த தாமரை யலர்ந்தல ராமலே யிருந்த . 


10 


11 


12 


13 


வேறு 


கன்னியேர் வனத்தில் வேட்டை யாடினன் கலக்கி நீரை 
வன்னியை யெங்கு மூட்டி வான் கலை சோர யானை 
யின்னடை பொழிய வெய்ய சித்திர காய மேங்கி 
யந்நிலை சாய வேட னம்பினைச் சொரிந்து மாதோ . 


14 


கிரிகை வருந்துறு படலம் 

71 
பதிகுண சாலந் தன்னை யாசையிற் பரப்பி வீரம் 
பொதிசிலை வேடன் வாளி பொழிந்தனன் மரைக லங்க 
வதிகுரு கோடக் கான மாக்கண மெழுந்து வீழ 
வெதிரில்கோ ளரிது வண்டாங் கெய்ப்பமான் மயங்கி நின்றே , 15 
இளநறுந் தீவளிக்கு மிகுளையென் கோமளிக்கும் 
வளர்மதி தருமொளிக்கும் விடநிகர் வரிய ளிக்குங் 
கிளர்மத னிவர்கிளிக்குங் கெழுமிம சலத்து ளிக்கு 
முளமொடு வடிவு சோர்வுற் றொண்டொடித் தையல் கூறும் . 16 

மன்மத பாணத்தினால் வருந்தும் கிரிகை கூற்று 
நிலைதள ராத தந்தை நெறியொடு சிறிது மில்லே 
னலைபடு தாயைப் போல நிலை ( JL ) யானே னந்தோ 
குலமுறு மீன்ற தந்தை குலம்பெறு மகளிர் தம்மைப் 
புலமையோர் சொல்வ ரன்றோ புண்ணிய வதிக ளென்று . 17 
என்னுடன் பிறந்த முத்தி னினங்கலந் தூசி மேனின் 
றுன்னருந் தவஞ்செய் தண்ண லுரத்தினிற் சேர்ந்த தாராய் 
மன்னுமப் படியா னெய்த மாதவஞ் செய்தே னில்லை 
யின்னலுஞ் சுகமு மெய்த லூழின தியற்கை யன்றே ! 

18 
சிந்தையி னினைத்த வெல்லாந் திகழ்வுற முடித்து நல்கு 
தந்தைதா யிடத்து வந்து சலித்திலே னலைகின் றேனால் 
அந்தமில் பங்க முற்றே யலைபடு புனல்யாற் றுக்குஞ் 
சந்ததங் கடின மான கல்லுக்குஞ் சனித்திவ் வாறு . 

19 
மாயைமா முனியேன் வந்தான் வந்திருந் தாலென் றுய்ய 
மேயசீர் வசுவின் பேரேன் விளம்பினன் விளம்பி னாலென் 
னேயபொய் மந்தி ரங்கொண் டேனழைத் தனன ழைத்தால் 
நேயமுற் றயர்வ தேன்யா னென்று தன் னிலைத ளர்ந்தாள் . 20 | 
என்னைமற் றீன்ற வன்னை குடிலம் தென்று தீரு 
முன்னரி தாமென் றந்தை யுள்ள மென் றிளகு மென்பால் 
மன்னிய வெய்ய மோக வாரியென் றகலு மென்று 
தன்னிடை யெனமெலிந்து தளர்ந்தன ளங்க மெங்கும் . 21 





கிரிகை வருந்துறு படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 460. 


17. பொழில்புகு படலம் 
கிரிகை துயராற்றுதற்குப் பொழிலில் புகுதல் 
இத்துய ரீண்டி ருந்தா லிகந்திடா தென்று சாலப் 
பொய்த்த நுண்ணிடையாள் சூழும் பூவையர் தமக்கொ ளித்து 
மைத்தவிழ் காவிற் புக்காண் மதனவே ளளியி னேறு 
முத்தம துரக தங்க ளுளக்கதி சயம் விளைக்க . 


1 


வேறு 


21 


விரகவேதனை பொறுக்காத கிரிகையின் நினைவு 
கயிரவப்பூம் பொடியுருவிற் புனைகோ செய்ய 

கமலத்தேன் கொடுகண்ணீர் துடைக்கோ வேளின் 
சயநிகர்மாந் தளிரனலைப் பார்க்கோ போதிற் 

றவழ்தென்ற லுடனுயிர்ப்பை விடுகோ கூவுங் 
குயிலொலியைச் செவிமடுத்துக் கேட்கோ வென்று 

கூறருமைம் பூதத்தை யைம்பூ தத்தோ 
டியல்புப்படப் பொருத்துதற்கு நினைத்தாள் காம 

னெனும்பூதம் பிடித்துவருத் து தலாற் றாது . 

பாங்கியர் சோலையில் கிரிகையைக் காணல் 
இப்படிதன் னுளத்துன்னி வல்லி சூழு 

மிளஞ்சூத மலரினைமோந் திருந்தாள் வாடி 
மைப்படுகட் பாங்கியர்கள் யாருஞ் சோதி 

மணிமனையின் மங்கைதனைக் காணா ராகித் 
தப்பினள்போ யினளெங்கோ வென்று சாலத் 

தளர்ந்து தனித் தனித்தேடிக் கண்டார் காமன் 
செப்பருமா யுதசால சாலை யாகி 
செறியுமணந் திசைதோறுங் கமழுங் காவில் . 

கிரிகையைக் கண்ட பாங்கியர் கூற்று 
எங்களை நீ கணப்பொழுதும் பிரிவா யல்லை 

யெப்படிவந் தாய்மலர்த்தே னொழுகு மாற்றிற் 
பொங்குமலர்த் தாதுறுத்த மென்மை யாமுன் 

பொற்பாதம் பொறுத்தனவோ வறியாக் கன்னி 
யங்கனையா தலில்வந்தாய் வளர்த்த வன்னைக் 

காகாத கணத்தொடுபல் லவக்க ணங்கள் 
பங்கமுறு மலர்க் கூட்டங் கள்ளுண் கூட்டம் 

பரவியவிவ் வனத்துறுத லியல்போ பாவாய் . 


3 


4 


73 


பொழில் புகு படலம் 


5 


பலபங்கஞ் செயுங்கிளிக்குச் சினத்தீ மூக்கிற் 

பயின்றிருக்கு மாகாள மூர்த்தி யாகி 
யுலவுங்கோ கிலங்களுக்குச் சினத்தி யென்று 

மொழிவின்றி வழிகாட்டுஞ் செறிபூங் கொம்பின் 
மலர்வாசங் களைக்கவர்ந்து கள்ளுண் டாடும் 

வரியளிகட் குடன் முழுதும் மலினம் போகா 
விலக தரக் கோவையுங்கைத் தளிரு மொன்ற 

வெழில்வதன வனசமுங்கொண் டெய்த லாமே ! 
மிக்ககுரு வுக்ககிதஞ் செய்தோ னுக்கு 

மிகத்தனித்த வேதமொழி நல்லார்க் கொல்லு 
மிக்கனித னவன்படைபூப் பொருளை யெல்லா 

மெழுந்துகவர் தென்றலுங்கள் ளருந்து வண்டுந் 
தக்கவிவற் றொடுமஞ்சா மிசைகொள் புள்ளுஞ் 

சாருமிவ ணுறலாமோ தூய நல்லார் 
மைக்கருங்கட் பவளவிதழ்க் கோதாய் கல்லின் 

மகளாத லால்வந்தாய் தனியே யந்தோ . 


6 


வேறு 


7 


பாங்கியர் கிரிகையின் துயரை மாற்றத் 

தேறுதல் கூறல் 
என்று கனிவாய் மின்னனையர் 

யாருங் கூடி நனிதூற்றி 
மன்றல் கமழோர் வெண்கமலக் 

கலத்தி னறைதாழ் மலரென்னுஞ் 
சொன்றி சொரிந்து றவரும்பை 

விளக்கா யேற்றித் துடியிடைமுன் 
சென்று சுற்றி யசரிரீ 

சேனைக் களித்தார் செறிவோடும் . 
அப்போ தொருமென் மொழியாள்வந் 

தளிக்குங் கிளிக்கும் பயந்தனைகொல் 
செப்போ டுறழு முலையாய் நீ 

தெளிவா யொன்றும் பேசுகிலை 
யெப்போ தும்போற் பார்த்தருள்கின் 

றிலைநின் னமுத மொழிதனக்கு 
மைப்போர் விழிக்குந் தோற்றனமற் 

றவைகா ணென்றாள் மகிழ்வோடும் . 
சுருதி யிசைக்குந் தொழின்மேவி 

யரியென் றுரைக்குந் தொல்பெயரின் 
மருவு மாது காகுலமு 

மாசில் பதுமா தனத்திருந்து 
10 


8 


+ 


74 


வசு சரித்திரம் 


9 


( 


10 ) 


11 


அரிய பிரம யோகமுறு 

மஞ்ச கணமும் பூநீருண் 
டுரிய தவஞ்செய் தனபிறரை 

வருத்தா வென்றா ளொருமாது . 
திருந்து வன்னி யாகியுறுஞ் 

சுகசந்ததியுந் திகழ்ந்தாயைப் 
பரிந்து பெருமா தவவரத்தாற் 

பெற்று வாக்கு வனப்பிரியம் 
பொருந்து கனமு மெதிர்கண்ட 

புரையில் கனிக ளிளந்தளிர்க 
ளருந்தி மேலா நெறியடைந்த 

வஞ்சே லென்றா ளொருமாது . 
மரைக்கு மதியுற் பலந்தனக்குப் 

பரிதி மதிக்குந் தென்றலுக்குந் 
தருக்கு பணிக்கொள் கரியகுயி 

றனக்குக் கொடிய கோவசனி 
விருத்த மனங்கற் குயர் சோதி 

விடுபே ரங்க ராகவயிர 
முரைக்கி லொழியா தளரேலென் 

றுரைத்தா ளொருத்தி மின்னனையாள் . 
கலைமா தனைய வனிதாயுன் 

கண்ணா னோக்கு வதனமெடுத் 
துலவா வரங்கணினைத்தபடிக் 

குதவிப் புரத்தி யெனத் துதித்து 
சிலைவேள் பாத நறுமலரிற் 

செந்தா மரைப்பூ முதலாய 
மலரா லருச்சித் திறைஞ்சுதும்யாம் 

வருகென் றெடுத்தா ளொருமாது . 
ஒளிர்பைங் கோதை மறுமாற்ற 

மொன்று முரையா தணைத்துவரு 
நளின முகமேற் சாய்த்தெழுந்து 

நவிற்றற் கரிய வுயிர்ப்பெறிந்து 
மளியி னிருபா னெருங்கிவரு 

மன்ன மனையார் தமைப்பார்த்தும் 
வெளி நுண் மருங்கு றுவண்டொசிய 

மெல்ல நடந்து வந்தனளால் . 
வதன மதிசெந் தாமரையை 

வகுத்த விரகா னலந்தளிர்வாய்க் 
கதிரை யொழிக்க நெட்டுயிர்ப்பே 

கரிய வரியை துரத்தவடி 


12 


13 


பொழில் புகு படலம் 


75 


14 


15 


வதனி லியற்கை நானமண 

மலகில் கிளியை யொதுக்கமதன் 
புதியே மயலே துணையாகப் 

பொழின் மா மருகி னடந்தனளால் . 
கிரிகைக்குப் பாங்கியர் பொழில்வளங் கூறல் 
காதங் கமழு மிளஞ்சோலைக் 

கடிமா மலரின் வளமனைத்து 
மேதந் தவிர்ந்த வெழில்வனிதைக் 

கினிமை பொருந்தக் காட்டி நயந் 
தோதும் பொழுது போமென [ வே ] 

[ யருகிற் றுன்னி யொளிர்மகளிர் 
தாதொன் றியகா வலங்காரத் 

தன்மை முழுதுஞ் சாற்றுவரால் . 
உருவ மில்லார்க் கொளிர்கரண 

முலவு முமைக்கு யாவர்க்குப் 
பொருவி லத்தார் வெறியுடைய 

புண்ட ரீகக் கினிய குணம் 
விரவு சிறைமே வினத்தினுக்கு 

வேண்டு பலங்கள் கொடுத்தருளு 
மருமா தவசந் நதிப்பொழிலி 

னெழிலைப் பாரா யமுதன்னாய் ! 
பூவா திருந்த கொம்புகடாம் 

பூத்த வளமு மகிழ்வினுட 
னோவா தினிய கால்வரமற் 

றறுகா லினங்க ளுலவியல்புங் 
காவா யுவந்தே னன்மாவிற் 

செழுந்தேன் கலந்த பொலிவுமெழிற் 
பாவா யன்னத் தொடுகீரம் 

பயின்ற நலமும் பார்த்தியால் . 


16 


17 


வேறு 


18 


செந்தளிர்த் துவசஞ் சூழ்வேள் சேகரத் தேரிற் பூந்தா 
ணந்தமா வடபி ணித்த னறுங்கொடி மின்னார் நாடி 
யந்தமா யெறிந்து நின்று நனிவிளை யாடு கின்ற 
பைந்தளிர் மருப்பந் தென்னப் பசுங்கிளி யுலவல் பாராய் . 
வரமத னமைச்சாந் தென்றல் மலர்வன தேச நல்கு 
பொருவில்சண் பகப்போ தான புகலரும் பொன்னை மாறாப் 
பரிமள வணிகனைக் கொண் டெண்ணவே படுமிப் போதங் 
கரியெனு மலினர் தம்மை யகற்றுதல் பாராய் மின்னே . 


19 


76 


வசு சரித்திரம் 


1 


மலர்வனந் தன்னிற் பன்னாண் மவுனமா யிருந்து நோற்றாங் 
கலகிலம் மாத வன்ற னருளினால் வாக்குப் பெற்றுத் 
தொலைவிலாக் குயில்க ளஞ்சாஞ் சுருதியி னோடு மங்க 
ணிலகிய செயலை மாறா வெழிற்பசுங் கொடியே பாராய் . 


20 


மருவலர் நகத்த டைந்து வைகுறப் புரிதென் காலை 
முருகவிழ் சண்ப கப்போ தெனும்பொனின் மூழ்கப் பண்ணிக் 
கரியநன் னாக மேற்றிக் கருங்குயிற் காள மார்ப்பப் 
பரிவுறு வசந்தன் காவில் வலம்புரி வித்தல் பாராய் . 

21 


வேறு 


. 


22 


அனங்கவே டனது காரிய கருத்தா 

வாகிய வசந்தன்மெல் லியரை 
யினைந்திடப் புரிவுந் தூர்த்தர்பா லுள்ள 

விரும்பொருள் கவர்ந்துமுத் திரைமேற் 
புனைந்திடக் கருதி விளக்கினிற் பிடித்த 

புத்தரக் குருகிவீழ் வதுபோல் 
வனம்பெறு மளிசெம் மலரிடை நுகர்ந்த 

மதுத்தனை யுமிழ்தல்பார் மயிலே . 
வண்டெனும் விடன்மே லரிசன நிறந்தான் 

வன சமெல் மலரினை யணைந்த 
தண்டலில் குறிபோ லிருத்தலு மதைப்பூந் 

தாதெனுங் கலையினான் மறைத்துக் 
கொண்டுவந் தூடு பேடுநம் பிக்கை 

கொள்ளவேள் கணைகளைத் தொடுதல் 
கண்டனை கொல்லோ பலகொடி களைப்போய்க் 

கலப்பவ னீதறி கிலனோ. 
தரையிடை புதைத்த திருவுள வனசந் 

தாமரைக் கனவன மதனில் 
உருமெலி பொழுது வாளிறை கரமுத் 

திரைதனை யொல்லெனக் காட்டி 
விரிதர விளக்கம் புரிந்தபின் கொடுத்த 

மேதகு வனசரா கத்தை 
வரைபுரை பெருமன் மாத்தளிர்க் கையிலே 

வளிமக வளித்தல்பார் மயிலே . 


23 


24 


வாய்ந்தகற் பூரக் கதலியின் மடலாம் 

வங்கமென் மதுகர வணிகர் 
பூந்துகட் டீவின் மதுக்கட னீந்திப் 

புகுந்திடப் பாளிதந் தனைக்கொண் 


பொழில் புகு படலம் 


77 


25 


டாய்ந்தபுன் னாக வரும்பெனுந் தரள 

மாதிய ராசியை நிரம்ப 
வீந்துசிற் றனில் மெனும் பெயர்த் தரக 

னிசைப்பதை யிளங்கொடி பாராய் . 
பார்பசுங் கிளியுன் மொழிக்கிணை யாகும் 

படிக்குமா துளங்கனிக் கனலி 
னேர்பெற முகம்வைத் தருந்தவம் புரிந்து 

நின்றது நிலையினெப் படிதா 
னோர் தலை கீழாய் நிற்பினு மதனுக் 

குன்மொழி கவர்மதி யுளதோ 
சார்தரு மதுசெங் கோவையங் கனியைத் 

தன துவாய் வைப்பதா தலினால் . 


26 


27 


சங்கரன் றனைமுன் னீத்தது தவிர்க்கத் 

தன்பொடி நீறுமேற் றரித்துப் 
பொங்கிசை யளியா மு ( ரு ) த்திர மணியும் 

புனைந்துவெங் கடுமிசை யிருந்து 
திங்கணன் னுதலாய் கைதை நோன் பியற்று 

செயலினைக் கண்டுயிர்க் குயிரா 
யெங்கணு முறையெண் மூர்த்திமா விடையி 

னெழுந்தரு டன்மைநீ பாராய் . 
அளவில்பூம் படைகள் காமவே டனக்குண் 

டவற்றினுட் கேதகைப் படையின் 
கிளர்தரு மனிலம் படினுமம் மதனைக் 

கேடுபட்டிடவிழித் தெரித்த 
வளர்திறற் பரம சிவன் றலை நடுக்க 

முற்றிடுங் காணதின் வலியைத் 
தளரிடைக் கொடியே யுரைத்திடுந் தகைத்தோ 

தையலர் தம்மையென் செய்தே . 


28 


நோக்கிட வுதைக்கப் பாடமே லணைக்க 

நுவன்றிட முத்தமிட் டருள 
தேக்கு நீ ருமிழ மோந்திடத் தொடமுன் 

சிரித்திட மலர்களைத் தருங்கா 
ணாக்கமார் திலகஞ் செயலைமா தவியே 

யருங்குராக் கோங்குசண் பகமே 
மேக்குயர் வகுள நொச்சின் மா வழை நீ 

மென்மலர் கொய்திடாய் மயிலே . 


29 


78 


வசு சரித்திரம் 


மகளிர் பல்வேறு மலர்களைக் கொய்தல் 
என்றுமென் மொழியார் மென்மொழி தனக்காங் 

கிளவனத் தணிபல காட்டித் 
தென்றல் வந் துடற்றா வகைதமிற் கருதித் 

திகழ்தரு கரியப்பன் னகத்தை 
யொன்றிடும் படி பின் னிறுத்திய வியல்போ 

லுயர்குழல் வேணிகள் பிறழ 
மன்றலம் பலபூக் கொய்திட முயன்றார் 

மணிவளை கலின்கலி னெனவே , 


30 


வேறு 


31 


32 


மன்னு வாசத் தளவின் மலரையோர் 
கன்னி நின்று தன் கைகொடு கொய்குதல் 
என்ன கைக்குநீ ரீண்டெதி ரோவெனா 
வுன்னி மற்றவை கொய்திட லொக்குமால் . 
திலக மானதை நோக்கவோர் செய்யிழை 
மலர்நிறைந்தது கண்டொரு வாணுதல் 
இலக வேநகைத் தெய்தலு முன்னுறு 
நலவ ழைக்குலம் பூத்தது நாண்மலர் . 
மாதொ ருத்தி மதுநிறை சண்பகப் 
போது கொய்ததை மோந்தனள் பொற்புறக் 
கோதின் மூக்கொடு கூடிப் பகைபிரித் 
தேத மில்லுற வாக்குத லென்னவே . 
மல்லி கைத்துணர் கொய்தொரு வாணுதன் 
மெல்ல ருங்குழன் மீது செறித்தன 
ளல்லி னூடு பெயர்கில வாயுறு 
மெல்லு டுக்கண மென்ன விளங்கவே . 
பொழில்புகு படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 494 . 


33 


34 


18. தடாகப் படலம் 


இவ்வகை மலர்கொய் தெழில்பழுத் தொழுகு 

மிலவிதழ் பணைமுலைக் கரிய 
மைவரு குழலார் குழுமிவண் டுளர்ந்த 

மலருமொண் மருவிலா மலரும் 


1 


தடாகப் படலம் 


79 


1 


பெய்வடி பசுந்தா தின்றிய மரும 

கற்றியேர் பெறுமலர் சிறந்த 
செவ்விதி னெடுத்துக் கொண்டனர் மதனைத் 

திகழருச் சனைபுரி வதற்கே . 
மகளிர் மதன பூசை செய்தற்குக் 

கிரிகையை யழைத்துச் செல்லல் 
மலர்மணங் களைக்கூட் டுண்டனம் பசிய 

வல்லியை யறுத்தனங் கனிக 
ளலகில பறித்தேம் பிரசமுற் றினமா 

லரிவைமீர் தென் றலுங் குயிலும் 
பலபல கிளியு மளியும்வந் தணங்கு 

படுத்துமிங் கினிநிலா தணங்கைப் 
புலனுற வழைத்துப் போதுமவ் வனங்க 

பூசனை புரிகவென் றகன்றார் . 
செல்லும் வழியில் ஒரு பொய்கையைக் காணுதல் 
ஆயிடை யகன்ற கனிமொழித் துவர்வா 

யரிவையர் கண்டனர் கமலத் 
தூயசெம் மலர்வீழ் நேமியங் குருகின் 

றோகைமேற் பறந்தெழு மளியுங் 
காயனன் மிசையே யுகுத்திடு பொருளுங் 

கடிதெழப் புகையுமாய்த் திகழ்ந்து 
நேயவெண் மகஞ்செய் குண்டமொத் தளகை 

நெடுந்தட மொத்த தண் டடத்தை . 


2 


3 


வேறு 


4 


மகளிர் கண்ட பொய்கைக் காட்சிகள் 
அறமுடைத் திம்ம யன்ற னறிவெனப் புனித மாகி 
பெறலரு மன்னோன் கல்விப் பீடுபோ னிறைந்த வன்கொண் 
மறுவிலொண் பாடல் போல மலரலங் காரம் பெற்று 
நறைகமழ்ந் திலங்கும் பொய்கை நலம்பல நாடி நின்றார் . 
விரவுசூர் மகளிர் தங்கள் மெய்யெழில் காண வாவிப் 
பொருவில் சீ ராடி தன்னை விளக்குறப் பொடியு திர்த்தாங் 
குரியகூ லத்த ருக்க ணுறுமல ருகுத்த தாதுத் 
திரையினா லெங்கும் போர்த்த சிறப்பினை மகிழ்ந்து கண்டார் . 
விரிபொழி லிடைச்ச ரித்த மெய்யிளைப் பொழியக் கூலத் 
தருநறுந் தளிரால் வீசிக் கொடுமிளிர் தம்மு கங்கள் 
வருமதி யென்று சோம மணிப்படி யுகுத்த வாரி 
கரைபுரண் டொழுகுந் தன்மை கண்டனர் நின்ற ராங்கு . 


5 


6 


80 . 

வசு சரித்திரம் 
புள்ளொலி யியங்க ளார்ப்ப புகலளி கீதம் பாட 
முள்ளரை முளரிச் செங்கேழ் முகமலர்ந் தலைமென் கையால் 
வள்ளுறைப் பொறியி றைத்து வாவியென் றோது மாது 
மெள்ளவொண் கரைமேல் வந்து வியந்தெதிர் கோடல் கண்டார் .7 
கரைத்தரு வுகுத்த போதாற் கமழ்தரு நறைமி குத்த 
திரைத்தட நன்னீர் பாய்ந்து செழுத்தமல் லிகையொண் முல்லை 
விரைத்தண்மா தவிசெவ் வந்தி விதுமணி யால வாலத் 
துரைக்கரு மலரோ டோங்கி யுறுமெழில் பார்த்து நின்றார் . 8 
நடுவினிற் பொகுடு தட்டாய் நறும்பொடிப் புனைசெம் பட்டாய் 
ஒடிவில்சீ ருளைப்பொற் றூணா யுடைமரைத் திருத்தே ரின்கீழ்க் 
கொடியெனு நெடிய வச்சிற் கோதிலா விருபு றத்தும் 
வடிவுடை யிரண்டு நேமி நேமியாய் வயங்கல் கண்டார் . 9 
விரகம தெவர்க்கு நல்கு வேளெனு வேதா வேற 
விரசதக் கலினம் பூட்டு மிவுளிபோற் களமேற் றந்து 
மருவுற மரைமுட்டாளை வாயினிற் கவர்ந்து கொண்டு 
பொருவற வைகுந் துங்கப் பொலிவுடை யெகினங் கண்டார் . 10 
கனலி தன் சகாயந் தன்னாற் கமலவா தனத்திற் செம்மை 
யனன்மிசை யிருத்த றானே யங்கமா மலின நீங்கி 
யுனலறு மினிய பொற்றே சுற்றதொத் ததனின் மேவு 
தனைநிகர் தாது மூழ்கி வருமளி தன்னைக் கண்டார் . 

11 
சுழியரு கினிய கெண்டை துளவலை வனசப் போதி 
னெழிலளி வீழ்ந்து வீழ்ந்தாங் கெழுதலத் தடமென் மங்கை 
விழைதரு பொன்னோ லைப்பால் விழிக்கடை புரளக் கையாற் 
பொழிகதிர் மணியம் மானை யாடல்போல் பொலியக் கண்டார் . 12 
தடமக ணன்னீர் வாழ்வு தணந்திடா துறைவான் முன்னிக் 
கொடுதிரு நோன்பி யற்றக் குமுதமென் கனலு மோசை 
யடையளிப் புகையும் பாசிச் சமிதையு மான்ற பைந்தே 
னுடைமரைக் குடமும் வைத்தாங் கிருத்தல் போ லொளிரக் கண் 
அரிவிளை யாடுந் தான மாதலா லரிமீ 

( டார் . 13 

கி 
யுருவுபொன் வீடு நேமி யொடுவளை பிறழ்வ தாகி 
யொருவிலா தமுத மன்ன முறு தலா லறவோர் செய்யுந் 
தருமநற் சாலை யாகித் தனித்தடந் திகழ்தல் கண்டார் . 14 
குமுதநன் னீல நீண்ட வம்புய வலிகு லாவி 
யமைவிலா வரிக ளாட லடைந்திசை பெற்ற சீரால் 
இமையவர் புகழி ராம கதையென விலங்கா நின்ற 
தமரவார் திரைபு ரட்டு தடத்தெழில் பார்த்து நின்றார் . 

15 


00 


தடாகப் படலம் 


. 81 


செயிரின்மா விசய வீரஞ் சேர்ந்திசை பொருந்தி நன்காங் 
கயநல மொடுக லந்து காசில்பூ வுடைய பாண்டு 
வியன்மிகு செம்மை யுற்று விளங்கலாற் பார தம்போல் 
இயல்படைத் திடுத டாகத் தெழில்பல பார்த்து நின்றார் . 


16 


மகளிர் பொய்கையில் நீராடக் கருதல் 
வியனுறு மான தத்தை வென்றகத் திருந்து கஞ்ச 
முயர்தரு மளிநா தத்தான் [ உயர்ந்த நல் யோகி போலப் 
பயனுற விளங்கும் வாவிப் பண்புகண் டமுத வின்சொற் 
கயல்விழி மடவா ராடக் கருதினர் புளக முற்று . 

17. 
மரைமல ரிருத்த லானே மலர்மகள் கோயில் காமன் 
பொருபடைச் சாலை தென்றல் விடக்கனல் போக்குஞ் சார்வு 
வருநில வரசைச் சேர்ந்து பலமகள் வாழ வீடான் 
முருகுலாந் தடநன் னீரின் மூழ்குதும் வம்மி னென்றார் . 18 

மகளிர் நீராடப் புகுதல் 
இத்தடந் தன்னின் மூழ்கி யெழிலரி மனத்தா லீன்ற 
புத்திரன் றன்னைப் பூசை புரிந்திடி னினைத்த வெல்லாஞ் 
சித்தியா மென்று மாதர் செறிபணி கழற்றி வைத்துக் 
கைத்தலத் தண்டை யேந்திப் புகுந்தனர் கலைபு னைந்து . 19 

மகளிர் நீராடுதலின் வருணனை 
புயங்களிற் கைபோ கட்டுப் பூவையர் வட்ட மாகி 
யயந்தனி லுதர மூழ்க நிற்றலு மழகு வாய்ந்த 
குயம்பல சூழுந் தோற்றங் கோதில்கா மனைப்பூ சிப்பத் 
தயங்குபூ ரணகும் பங்க ணாட்டிய தன்மை போலும் . 

20 
நிரைபெற நின்று மாதர் நிரைவளைக் கரத்தால் விண்மேற் 
குரைபுனன் முகந்தி ரைப்ப குடங்கை நீ ரெழுதல் கொங்கை 
வரையினா லடிபட் டேமென் றொலி கொடு வாவி யோடு 
திருமல ரிரவி தன்பான் முறையிடச் சேறல் போலும் . 

21 
பெறுந்தளி ரண்டை கொண்டோர் பெண்மரைத் தேன்மு 
நறுங்கொடி முகத்திறைப்ப நளிமுகந் திருப்ப லோடுஞ் ( கந்தோர் 
சிறந்தமென் குழல்விரிந்து நிமிர்ந்ததத் தேனை யெல்லா 
மறும்படி பருகச் செல்லு மளிக்கண மொத்து மாதோ . 22 
சிலமடந்தையர்வளைந்தோர் செய்யிழை யான னத்தை 
யலைபுன றன்னிற் பற்றி யழுத்தின ரெழிற்க ரத்தான் 
மலர்கம லங்க டான வலியினான் மதியைச் சூழ்ந்து 
நிலைபெறக் கவர்ந்த தேசை நீகொடென் றழுத்தல் போலும் . 23 


11 


+ 


. 
82 

வசு சரித்திரம் 
மெல்லிய லொருத்தி தோற்றுட் போதர மிதந்து நீரிற் 
செல்லுமொண் குழலும் பின்னே செறிவொடு தொடரு கின்ற 
வல்லியர் முகமுங் காணின் மறக்கரும் பணிய தொன்றைச் 
சொல்லரு மனேகந் திங்கள் கூடியே தொடர்தல் போலும் . 24 
தண்ணறுங் கமல் மேய தடத்திடை யாடு மாதர் 
கண்ணிணை பிறழுந் தன்மை கண்டுதா னாணுட் கொண்டு 
துண்ணென வதனுள் வைகு மீனர சொன்று துள்ளி 
விண்ணின் மேற் புகலா லின்னு மீனமென் றிருந்த தம்மா . 25 
கதிர்நிதிக் கொம்பு கொண்டோர் காரிகை யிறைப்ப வோர்மின் 
எதிர்முக மதியா நீர்பெய் கொம்பு கொண் டிறைத்து வென்றா 
டுதியுறு குவலை யேச மணியுடைத் துணையும் பெற்றுச் 
சிதைவறு மொழியர் வம்பு பெற்றுளார் திறல்கொ ளாரோ . 26 
நகைநில வாற்கு விந்த நளினம்பின் விளங்க வைப்பொண் 
மகிழ்திரு வன்றோ வென்றோர் மதிமுக மடந்தை மூடு 
மகவிதழ் பலவு நீக்கிப் பொகுட்டினை யங்கை கொண்டாள் 
புகும்வள ரரத்னத்தைப் போக்கிய செய்கை போல . 

27 
ஒருதிரு முழுகிக் கஞ்சத் தொளிர்வலை யங்க வர்ந்து 
வின் 
ரைவுட னெழுந்தா ளங்கண் மிக்கநீர் வேந்து சேரும் 
பொருகயல் விழித்த டக்கைப் பூண்முலைக் கனிவாய் மாதர் 
கருதரும் புகழை யெல்லாங் கவர்ந்துகொண் டெழுதல்போலும் . 
தேமலி கமலப் போது செங்கையிற் பிடித்தொ ருத்தி 
காமரு கடலில் வந்த காரிகை போன்றாள் செய்ய 
தாமரை மணித்தா ரென்று தன்மலர்க் கையி னேந்திப் 
பாமக ளென்ன நின்றாள் பணிமொழி யொருத்தி மாதோ . 
தலைமிசை யொருத்தி யோர்வெண் டாமரை யிதழை வைத்துக் 
கலைமதி புனைந்த கேச கன்னிகை போன்றா ணீலக் 
குலமலர்ப் பொடியு திர்த்து நின்றவோர் கோதை மாரன் 
பலகொலைக் கணைவி ளக்கும் பணிமொழி யிரதி யொத்தாள் . 30 
தடநெடுங் கடலிற் றோன் றித் தாமரைக் கனக கும்பத் 
தடை தரு பிரச மென்னு மமுதத்தை நுகர வந்த 
தடையறு மளியொ ழுங்காந் தமம்புடைத் தொருத்தி நின்றா 
ளுடைய சீ ரமுதை விண்ணோர்க் குதவுமோ கினியை யொத்து . 

31 
அப்பொழுது தடாகத்தின் தோற்றம் 
மங்கைய ரணிந்த சந்தும் வாள்விழி யிடைத்த ரித்த 
பொங்குமஞ் சனமு மன்பாற் புனையரி சனமு நீங்கா 
தங்கொளக் கரைந்து வீற்று வீற்றுநின் றமைத லானே 
கங்கைவா ளுந்தி வாணி போன்றது கமழ்த டாகம் . 

32 


29 


மதன பூசைப் படலம் 


83 


மகளிர் நீராடியபின் கரை சேர்தல் 
அடுகண்மங் கையர் தங் கூந்த லாகிய நீல மேகம் 
படுதட வேலை நன்னீர் பருகியே மீண்டு போகிப் 
புடவியின் மாரி யெய்தல் போலெழுந் துறைநீர் சிந்த 
வுடை நனைந் தல்கு றோன்ற வுயர்கரை யேறி னாரால் . 


33 


மகளிர் மதன பூசை செய்ய விரும்புதல் 
கற்பகங் கொடுத்த பட்டுக் கலைதனைக் கிரிகைக் கீந்து 
பொற்பொடு குழனீ ராற்றிப் பூமுடித் தணிய ணிந்தா 
ரப்படி மாதர் தாமு மாடையா திகள்புனைந்து 
விற்பொலி மதன பூசை புரிந்திட விரும்பி னாரால் . 34 

தடாகப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 528 . 


* 


19 . 


மதன பூசைப் படலம் 


மகளிர் மதனபூசை செய்வதற்குரிய 

இடத்தை அடைதல் 


1 


குங்கும நன் மலர்மணமு மளிநாத 

மந்திரமுங் குருகு நல்கு 
பொங்கியபுட் பாஞ்சலியுஞ் சண்பகமா 

மலர்ச்சுடரும் பொலிந்த மாவின் 
றங்குதளி ரார்த்தியும்பா ளிதவாழைப் 

பொடியில்வரு தண்கா லென்னுந் 
துங்கநறுந் தூபமுமுந் திரிகைபடா 

மந்திரஞ்சேர் சூழ லுற்றார் . 


. 


1 


மன்மதன் உருவத்தை எழுதி நிறுத்தல் 
பனிநீரிற் கூட்டியபூம் பொடித்தேற்றி 

யமைத்துநறை பரந்த வேரால் 
இனிதாய பந்தர்புரிந் தலங்கல்புடை 

தூங்க நிறைத் தசைத்த கோயி 
றனிநாறுங் கத்தூரி, தோய்த்ததொரு 

தூரிகையாற் றனிப் டாத்திற் 
குனிசாப மதனுருவ மெழுதினர் 

மதிவதனக் கோதை மாதர் . 


2 


84 


வசு சரித்திரம் 


. 


3 


அவனினிய விடத்தொடையி னிரதியையு 

மிருபுறத்தி னழகு வாய்ந்த 
குவலைய நா தனையுமொளிர் வசந்தனையு 

மெழுதியணி குலவ வெங்கும் 
பவனவிளங் குழவிமயில் குயிலெகினங் 

கிளியளிகள் பயிலத் தீட்டி 
நவமிலகப் படந்தன்னை நிறுத்தினர் 
தமதுளத்தி னயந்து மாதர் . 

மகளிர் மதனனுக்கு 
அபிடேக அருச்சனைகள் புரிதல் 
நெஞ்சிலுறை கின்றவனை யிதயத்தி 

னினைந்தெங்கு நிறைந்தோன் தன்னை 
யெஞ்சலிலா வாகனஞ்செய் தருக்கியமீந் 

தாழியின னீன்ற சேய்க்கு 
விஞ்சுத்தி மதிபிள்ளைக் கபிடேகம் 

புரிந்து மலர் வில்லி னுற்கு 
வஞ்சியிடைக் கிஞ்சுகவாய் மங்கையர்புட் 

பாஞ்சலியு மதித்துச் செய்தார் . 


4 


தூபதீப உபசாரங்கள் செய்தல் 
தென்றலைமந் தரனாக வுடையனுக்கு 

நறையாரத் தேய்வை பூசி 
வென்றிவிற லங்கியுளாற் கிருளச்ச 

மரிவற்கு வேரித் தூபந் 
துன்றுமொளித் தூபமொடு பணிமாறி 

யருங்கணியுந் தூய தேனு 
மொன்றுமளி யுங்கிளியும் படைத்தவனுக் 

கர்ப்பித்தா ருவகை யோடும் . 


5 


மகளிர் செய்த மதனன் துதி 


மத ஓய வணங்காய மாராய 

காமாய மன்ம தாய 
விதமோக யைநமோ நமோவென்று 

செங்கைமுகிழ்த் திணையில் வீர 
புதுவாசங் கமழ்கமல சாயகநா 

யகவரிதன் புதல்வ தேவ 
முதிர்சோமக் குடைமுதல்வ வெனத்துதித்தா 

ரிளங்குயில்போன் முன்னர் நின்று . 


! 


6 


. 


மதன பூசைப் படலம் 


85 


மகளிர் மன்மதனைப் பலவாறு போற்றி , 


கிரிகையைக் காக்குமாறு வேண்டல் 


தென்றலினா லலைகின்ற சந்தனபா 

தங்கண்மிசைத் திகழ்போ தோடு 
துன்றுகொடி வனங்களெல்லா நீவிளையாட் 

டயருமிடஞ் சுகவ சந்த 
னுன்றனடற் சேவகனா முனக்கிந்த 

வனப்பொருள்கொண் டுவந்து பூசை 
யின் றுபுரிந் தனமமுத மதிக்கமுதா 

லுபசரிக்கு மியல்பு போல . 


7 


மகமேரு வெனுந்தனுவுங் கொடியவரிக் 

கணமுமுடை வலியோன் றன்னைப் 
பகர்வாச முடைத்தருளிக் கழையுங்கொண் 

டுரும்பையொரு பாதி யாக்கி 
நிகர்தீரு மடல் பெற்ற யுளத்தினிடை 

நீசிறிது நிறுத்த போதே 
தொகையாய தளிர்வயிர மாகாதோ 

மேருவும்போய்த் துரும்பா காதோ . 


8 


ஒருகனக மலைவில்லா யாயிரஞ்சே 

கரமுடைய வுரக னாணாம் 
பொருவிலரி முனையம்பாம் வெளிப்புரமி 

ரண்டொன்றாம் புனிதன் வென்ற 
தரியமுழு வாண்டகைமை யோவது நீ 

மூவுலகு மமுதக் கன்னல் 
வரிசிலையாற் றொடிற்குழையு மலரால்வென் 

றனையுன் சீர் வழுத்தற் பாற்றோ. 


9 


வயமதன வுன்கணையி லகப்பட்ட 

பிரமனுக்கும் வலிய வுன்றன் 
சயமதனுக் குடைந்துபெரு வரைகுரத் 

துறுமாற்குச் சாற்றொ ணானன் 
வியன்மருவு சத்திதனை யுரத்தினிடை 

யிருத்து புயன் மேனி யாற்கு 
முயருமிரா சதகுணமுந் தமகுணமு 

மிதகுணமு மொழியா தன்றே . 


10 


86 


வசு சரித்திரம் 


வேறு 


11 


12 


13 


14 


உன்னருந் திறலினை யொசிம ருங்குலெங் 
கன்னிகை முன்னரே காட்ட லே துவோ 
பன்னரு மதிமுடிப் பரன்கொ லோவிவன் 
மன்னவுன் கருணையை வழங்கல் வேண்டுமால் . 
விரைவின்மூ வுலகையும் வென்ற வுன் கொடி 
யரியுடை முதல்வ தார மாகுமால் 
ஒருவுறு திரண்டினை யொருமை யாக்குமுன் 
சரவலிக் குமையவள் பாகன் சான்றரோ . 
மரையக லாவிதி மருவி னானுன 
தரியமுத் திரையுன தாணை நீங்கலாத் 
திருமலர் நாயகன் செய்ய மேனெறி 
விரவின னிவளை நீ மெலிவு செய்தியோ. 
காரளிக் குழவியைக் கமலக் கண்ணியைப் 
பூரண மதிமுகப் பொன்னம் பாவையை 
நேரிலா வஞ்சுக மொழியை நீபுரந் 
தேரினுக் கிணையிலா யின்ப மீதியால் . 

அப்பொழுது தென்றல் வீசுதல் 
காப்பதுன் பரமருட் கடைக்கண் வைத்தெனப் 
பூப்புனை குழலியர் வேளைப் போற்றலும் 
வாப்புறு மெழின்மலர் தூவ வான் குயில் 
கூப்பிட வந்தது கொடிய தென்றலே . 
தென்றல் காற்று பட்டவுடன் கிரிகை மூர்ச்சித்து விழுதல் 
தென்றல்வந் திடுதலுஞ் சிறந்த வோர்கொடி 
யொன்றிய தளிரொடு மொசிந்து வீழ்தல் போன் 
மென் றளிர்ப் பாயலின் மெலிந்து வீழ்ந்தனள் 
மன்றலங் கோதைய ரழுது மாழ்கவே . 

அதனைக்கண்ட மகளிர் பலபடக் கூறி வருந்துதல் 
மறத்தொடு மோகவென் றிமிரம் வந்ததான் 
முறைப்படு விழிமரை முகிழ்த்த தாதலி 
னிறத்திடு தண்பனி நீரை யன்புபோல் 
இறைக்கொணா தென்றன ரிளமி னார்சிலர் . 
சுருக்கமில் வெயர்வையந் துளியென் றாரகை 
பொருக்கென வுதித்தலாற் புழுங்கு கின்றமென் 
குருக்கணா நேமியங் குருகின் மேற்சசி 
தரிக்கொணா தென்றனர் தைய லார்சிலர் . 


15 


16 


17 


18 


87 


மதன பூசைப் படலம் 


19 


விழைவெனு மங்கியால் வெந்த பொன்னையீண் 
டழகிய தளிரின்மேற் கிடத்த லாகுமோ 
நழுவல்செய் யாவியந் துணரி னாரிமீ 
ரெழில்பெற விசிறலு மியல்பன் றென்றனர் .. 
களிப்பறு காமவெவ் வழலிற் காய்ந்திடு 
முளப்பெருங் கலையமீ துற்ற நேயமே 
யளப்பறப் பொங்குமிப் போதி லாரநீர் 
தெளிக்கொணா தென் றனர் தெரிவை மார்சிலர் .. 


20 


என்னசெய் வேமினி யென்ன கூறுவே 
மென்னபே ருளமருந் தீண்டு தேடுவே 
மென்னவிப் படியணங் கெய்து காரண 
மென்னமின் னாரெலா மிணங்கி மாழ்கினார் . 


21 


வேறு 


மகளிர் கிரிகையின் மூர்ச்சை தெளியப் பலவித 

பரிகாரங்கள் செய்து , மதனனை வேண்டல் 
துய்ய வாழையி னுயிரினைத் தொடையின் மேற் றளிரைச் 
செய்ய தாளின் மேற் கொங்கைமென் முகையினைச் சிவந்த 
கய்யில் வாரிச மலர்களைக் குவளையைக் கண்மேல் 
அய்ய கூந்தலி னறியவேர்க் கற்றையை யமைத்தார் . 
இந்த வோவிய மன்னமி னிங்கன முயிர்பெற் 
றுய்ந்து நல்லவ சுலாபமும் பெறுகவென் றுரைத்துச் 
சிந்தி யாமதிக் குடையுடைச் சிலைவிறன் மதனை 
வந்து பூசனை செய்தனர். பின்னரு மடவார் . 


22 


. 


23 


கிரிகை மூர்ச்சை தெளிந்து கண் விழித்தல் 
ஓவி யம்புரை மங்கைய ருரைத்தசொற் களிற்றன் 
னுவி நாயகன் பெயரெழுத் தடைதலா லயர்ந்த 
காவி மெல்லலர் நிலவினான் மலர்ந்தது கடுப்ப 
நாவி யங்குழற் கன்னிகை திறந்தன ணயனம் , 


24 


மகளிர் கிரிகையைத் தேற்றி , அரண்மனைக்கு 

அழைத்துச் செல்லுதல் 


துன்ப மேனினி மாரனீண் டுவந்தனன் றோகாய் 
வன்பு செய்கலன் குயின்மிக வதிந்துகூ வியது 
முன்பு நாண்மலர் பெய்தது முடிவிலா தடையு 
மின்ப வேது நீ யஞ்சலென் றுரைத்தன ரெவரும் . 


25 


88 


வசு சரித்திரம் 


நஞ்ச மன்னகட் பூவைய ரிவ்வகை நவிற்ற 
விஞ்சு துன்பமோர் சிறிதகன் றிருந்தனள் விரும்பி 
யஞ்சு கங்குயி லளியொலி யறாப்பொழி லகன் றவ் 
வஞ்சி யைக்கொடு சென்றனர் வரமணி மனைக்கு . 


26 


மதன பூசைப் படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 554 . 


20. மாலைப் படலம் 


வசு வந்து சென்ற இடங்களைக் கண்டு கிரிகை வருந்தல் 
இறையவ னொளித்தி ருந்த விடமுமம் முனிய ழைக்க 
மறைவகன் றெழுந்து வந்த மலரடிச் சுவடும் வைகு 
கறைதவிர் தவிசும் விம்பங் கதுவிடத் தவஞ்செய் சோதி 
யுறுசுவர்த் தலமும் யாவு மொண்டொடி நோக்கி நோக்கி ; 


1 


முற்பொழு திருந்த பூமி முதல்வனைக் கண்ட தொத்து 
விற்பொலி நுதல ணங்கு மெய்யெலாம் புலர்ந்து மிக்க 
பொற்புறு தளிர்ப்படுத்த பூவணை மீது சாய்ந்து 
பற்பல துயரின் மூழ்கிப் பரிவுறு கின்ற காலை ; 


2 


. 


அப்பொழுது சூரியன் மேலைக்கட்லருகிற் சேர்தல் 
உன்றனி யிளவல் மின்னை யுயர்வசு வேந்து நாளை 
மன்றல் செய் தருள்வான் மேவு வச்சிரப் படைக்க னுங்கல் 
என்றுமை நாக வெற்புக் கியம்பமற் றேகு மாபோல் 
மின்றிக சிரத வெய்யோன் வேலையி னருகு சென்றான் . 


3 


மாலை வெயிலின் தோற்றமும் நிழலின் தன்மையும் 


மேற்றிசைக் கிரிக்கோர் கால வசத்தினன் மேவுங் காலைப் 
போற்று தன் கரத்தாற் சோதி பொலி துருக் கங்க டோறு 
மேற்றின னினத்தை யென்ன விளவெயி லெறித்து நின்ற 
தோற்றவற் றடியி னீழ லெனுமிருள் சூழ்ந்த தன்றே . 


4 


தாமரை மலர்கள் குவிதல் 
மறுவின்மேற் றிசைய ணங்கை மருவிய வங்க ராகக் 
குறியின னிடத்திற் கண்டு குலநறுங் கமல மென்னுஞ் 
செறிமட மின்னார் தங்க டிகழ்முகஞ் சுருங்கி நின்றா 
ரு.றுமொரு சாயை மாது நின்றன ளுறாம லங்கு . 


5 


மாலைப் படலம் 


89 


செவ்வானத் தோற்றம் 
நீங்குநா யகனைத் தேடி நின்றதண் கமல ராக 
மாங்குல மகளோ மாக பாத்திர மதனி னல்லாந் 
தேங்குமைப் பற்ற வைத்த தீபமோ வெனவி ளங்கி 
யோங்கிய திரவி சென்ற வுயர்திசைச் செக்கர் வானம் . 

6 
செவ்வந்தி பரவுதல் 
இருபிறப் புடையி னங்க ளியம்பலா லினிய கேள்வன் 
வருகுவ தறிந்து கங்குன் மங்கை தந் நுதலிற் றீட்டு 
பொருவில் செந்திலகந் தானோ புகநிசிக் கரிமுகத்தா 
ரரியசிந் தூரந் தானோ வெனப்பரந் தது செவ் வந்தி . 

7 
அந்திவானத் தோற்றம் 
காலமென் றுரைக்கு மானற் கதிரெனு மிராமன் போகச் 
சீலமார் காந்தி யென்னுஞ் சீதையை யிருள ரக்கன் 
மாலுறப் பிடியா வண்ணம் வானவர் மறைத்து வைத்த 
கோலமா மாயை மின்போற் குலவிய தந்தி வானம் . 

8 
முண்டக மெனுமின் கேள்வ னீங்கலான் முகஞ்சுருங்கி 
வண்டெனும் புகையு யிர்த்து வாடுத றன்னை நேமி 
கண்டினற் குரைத்து மென்றே பெடை துயர் கண்டுஞ் சென்ற 
கொண்டமித் திரர்க்கன் புள்ளார் தந்துயர் பார்ப்பர் கொல்லோ ! 

9 
பரிவின் வா யொடுவாய் வைத்துப் பக்கத்தி னால ணைத்தாங் 
கரியதா மரையைப் பேடைக் களித்து நல் விழியா னோக்கி 
வரியுடற் சக்க ரப்புள் வருத்தமுற் றகன்ற தம்ம 
பொருவரு மினர கன்றா லிருப்பரோ புரிவு பெற்றோர் . 

10 
சூரியன் மறைய இரவு தோன் றலின் வருணனை 
நடமிடு மிறைவன் சென்னி முடிமிசை நழுவி வீழ்ந்த 
படரொளி மாணிக் கம்போற் பரிதிபோய்க் கடலில் வீழ்ந்தா 
னிடமுற வீழ்ந்த போழ்தி லெழுபெருந் துளியை யொத்த 
வுடுகணஞ் செக்கர்த் தீயிற் புகையினை யொத்த தெல்லி . 

11 . 


4 


வேறு 


எங்கும் இருள் பரவுதல் 
கதிரவன் சோ தரமூர்த்தி வெயிலின் காலங் 

கழிந்திடலுங் கடகமல முகிழ்த்தோ னாகி 
யதிர்திரைசூழ் கடலிடையிற்புகுதுங் காலை 

யந்தியென்னு மின்னுடனே கங்கு லென்னும் 
புதியமுகில் பொழிந்திடலாற் பயம்பு மேடு 

புகன்றிடுதற் கின்றி முக மெங்கு மாகி 
முதிர்பெரிய விருள் வெள்ளம் பரந்த தம்ம 

மொழிக்கரிய பேரண்ட முகடு தோறும் . 
12 


12 


90 


வசு சரித்திரம் 
புலவர்பதி யிபமதத்தை யடக்கி யங்கி 

போநெறியிற் றொடர்ந்தியம னிருதி நீர்க்கோ 
னொலிதனத னர்கதைமெய்ம் மனைவன் றூளி 

யுயர்த்தனமுத் திரைவெரிநிற் போர்த்த தூசின் 
பலபடுதிண் மையைக்கவர்ந் தாதித்த ரோடு 

பகைத்தண்ட முகட்டளவும் வளர்ந்த தோங்கி 
வலியவிருள் செக்கரெனு மோமத் தீயில் 

வந்தெழுந்த விருத்திரன மென்ன மன்னோ. 
அகலியைபா லடைந்தவரிக் கினிய நீல 

வணியாய்மற் றொருத்தியரைக் கூடுங் கண்ணன் 
றகவொடுசூ டியமயிலி னிறகாய் மிக்க 

தவமுனிவர் பன்னியர்கண் ணடைந்த வீசன் 
புகரில்களத் தணிபணியாய் தாரை தன்னைப் 

புணர்ந்தமதிக் குரத்துறுமுத் திரையாய் மன்னி 
பகரருஞ்சித் தாஞ்சனமாய்த் திகழ்ந்த தென்று 

பரரையணை பவர்புகழ வந்த தெல்லி . 


13 


14 


வேறு 


15 


மனைகளெங்கும் தீபவொளி திகழ்தல் 
இருளினனைத் துரத்தியவ னெழின் மகவு களைக்கவர்ந்து 
பொருவருமென் முத்திரையைத் தலைமீது புனைமினெனப் 
பரிவினொடு தரித்தாங்குப் பகர்சிகையிற் கருமையுறத் 
திருமருவு மனைகடொறுந் தீபங்கள் விளங்கினவால் . 

வானத்தில் நட்சத்திரங்கள் ஒளியுடன் விளங்குதல் 
விசயநடப் பானகையால் வெடித்தபிர மாண்டத்திற் 
பொசிதருதண் புனற்றிவலை போன்று முக முடிவில்வரு 
மிசைப்படு நீத் தத்தினிடை யெழுந்தகுமிழ் கள்போன்று 
நிசியினிடை வானகத்தி னிறைந்தனவெண் டாரகையே . 
இனனையெதி ரமர்ந்தேகாத் தடியவரு மியற்பனவர் 
புனிதமனு வன்னமணி போன்று முய ரரவணிந்த 
தனிமுதல்வன் கேசத்திற் சாத்தியவெண் மல்லிகைப்போ 
தெனவுமிட மறநெருங்கி யிலங்கினவா லுடுக்கணங்கள் . 
அத்தமன கிரியென்னு மருஞ்சேர்ப்ப னலைபுரட்டு 
நத்தினொலி மாறாத நரலையிலா யிரங்கரங்கொள் 
வித்தகனை மூழ்கவிடுத் தெடுப்பித்து விரித்தபல 
நித்திலவெண் மணியென்ன நிகழுடுக்கள் விளங்கினவால் . 

மாலைப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 572 . 


16 


17 


18 


21. சந்திரோதயப் படலம் 

சந்திரன் தோன்று முன் கீழ்த்திசை வெளுத்தல் 
மன் னுமிருள் வெள்ளத்தில் மறைந்தபெரு மண்டலத்தை 
தன்னருண வருணமெனு மிராசதத்தாற் றனிபடைப்பான் 
முன்னிமரை கீழ்ப்படவான் முதல்வனெனு மதியமுற 
மென்ன றுவெண் கமலத்தை விரித்தெனக்கீழ் வெளுத்ததால் . 


1 


சந்திரன் உருவம் சிறிது சிறிதாக வெளிப்படல் 
ஆசைமட வார்ககன மாமவையி னிருட்டிரையை 
நேசமுற விடுத்திடலா னிகழுமிர வெனுங்கூத்தி 
தேசறுவெண் மணிப்பட்ட நெற்றிமுகந் திகழ்ந்ததுபோன் 
மாசறுவண் மதியுருவம் பயப்பயமுன் வயங்கியதால் . 


. 


2 


3 


வெண்ணிலவினால் இருள் அகன் றமை 
திருவளர்தென் மடுவைநகர்த் திம்மயன்றன் புகழ்வெள்ளம் 
பெருகியது போல்யாண்டும் பிறங்கியதால் வெண்ணிலவு 
புரிவினுட னவனளிக்கும் பொருளேற்ற விரவலர்பான் 
மருவியநல் குரவகன்ற வாறுபோ லகன்றதிருள் . 
தனைப்பெற்ற கடல் சுவற்று தனியனலைத் தானருண 
வனத்தையுற வெடுத்தரியென் வனப்புளகத் திடைபோகட் 
டுனற்கரும்வெண் புகழடைந்த துயர்மதிய மெனிற்களங்கே 
தெனிற்பொறுக்கொ ணாவதனை யெடுத்ததனால் வந்ததே . 
நிலவென்னு மலைபூட்டி நெடுங்ககனப் பெருங்காட்டி 
னிலகுகுணக் கெனும்வேட னிகல்வேட்டை யாடுங்காற் 
பலகரிகள் பலகுழியிற் படுவனபோ லிருட்பிழம்பில் 
உலகினருங் குகரங்களிடத்தடங்கி யொடுங்கிற்றே . 
உதயமெனு முரலேறி யுயர்மாக வுறிபற்றிக் 
கதிர்மதியா மலிகறையங் கண்ணனொடு சாய்த்தலில்வீழ் 
புதியவொளிப் பாலைவிளை யுளெனுஞ்சிற் றாய்காகண 
மெதிர்கவரப் பாலினக மெங்குமொலி யெழுந்ததால் . 


4 


5 


6 


+ 


. 


நிலவொளியில் நட்சத்திரங்களின் தோற்றம் 
வானிலவு தன்பாதியிற் பொங்கியவான் கங்கையெனத் 
தானவயி ராவதமாய் தண்மதிபுக் குழக்கவதான் 
மேனிமழுங் கியவுடுக்க ளடிபட்ட வெண்கமலம் 
போனளிகொ டுகினமதின் விலாழியெனப் பொழிந்ததே . 


7 | 


92 


வசு சரித்திரம் 


8 


. 


9 


சந்திரோதய வருணனை 
மித்திரன்ற னதிகாரம் விலக்கவொணா தென்றிரவை 
வைத்த [ த ] லாற் பகலாக்க மாட்டாதோ தருநிழலை 
யெய்த்துமடி யொடுகிடப்ப தெனக்கருதி விட்டதால் 
உய்த்தகற்ற லிதற்கரிதோ வெனவந்த திளந்திங்கள் . 
வடவைதனைச் செகுத்திடல்வெம் பாவமென வைத்தலால் 
அடலரிதோ தன்சிலைக ளலவென்று விடுத்ததலாற் 
கடலுலகிற் சிலை முழுதுங் கரங்கொடுமற் றெளிதுகுழைத் 
திடுதலரி தோவிதனுக் கெனவந்த தொளிர்திங்கள் . 
மரைமீது செலுத்தாமல் வரிவண்டை வனத்தினுறு 
வரையாம்பல் மிசையேவி விளங்குதிரைப் பாலுத்தி 
தரைமீது பரந்ததெனத் தண்ணிலவை விரித்தினிய 
பரைப்பாகன் சிரத்தேறு பனிமதிய மெழுந்ததால் . 

சகோரப் பறவைகளின் செயல் 
மதியெனவாங் கியசிலையின் மவ்வற்கோன் மதன்றொடலு 
முதிர்பொடிபோற் பரந்து நறு மல்லிகைத்தே னொடுநெய்தற் 
பொதிபொடியஞ் சருக்கரையோ டளைந்துவரு புதுநிலவை 
யெதிரில்சகோ ரங்கொடிறு புடைப்பவயின் றெழுந்தனவால் . 

சந்திரகாந்தக்கல் நீரைப் பெருக்குதல் 
நிலவு நுகர் களிப்பேடு நிகழ்சேவ லினைத்தேடிச் 
சலநதிமேல் வருங்காலைத் தண்ணிழலொண் சேவலெனக் 
குலவிமகிழ்ந் துறலுமுறாக் கொள்கையினி லுயிர்ப்பெறிந்து 
மெலிகுதலுக் குருகுதல்போல் விதுச்சிலை நீ ரொழுக்கினவால் . 


10 


11 


12 


வேறு 


நிலவொளியில் மகிழ்ந்த ஆடவர் 

பெண்டிர் ஆகியோர் செயல்கள் 
மகிழ்வு செய்திட வொளிதிகழ் மரகத வள்ளத் 
தொகையில் வெண்மதி யொழுக்கிய தூநிலா நிரம்ப 
நிகரி லாதநந் தேறலென் றளியொடு நிகழ்த்தித் 
திகழ்ந கத்தினைத் தோய்த்ததைத் தரைமிசை தெறிப்பார் . 
மதுநிறைத்தபொற் கடத்திடை மதிநிழ லுறக்கண் 
டிதுசெ ழுஞ்சுதைக் கும்பமென் றுண்மல ரிடுவார் 
கதிர்கொள் வாய்நசை கொளவரிக் கடத்துடு நிழலைப் 
புதுமை யாயமுந் திரிகையொண் கனியெனப் புகன்று . 


13 


14 


சந்திரோதயப் படலம் 


93 


15 


16 


17 


18 


வாயெ னுந்தம தாமரைக் கலத்துறு மதுவை 
நாய கர்க்களித் திடவிதழ் நறைகொளப் புகுத்து 
சேய மாந்தளி ரென்றுபல் லழுத்தலுஞ் செழும்பொன் 
மேய மாமணி வளையொலித் திடக்கரம் விதிர்ப்பார் . 
அன்பர் பற்குளி யளித்தலு மத்தநோக் குளராய் 
நன்கு லாவுசீ றகாரமு மிடற்றொலி நயமும் 
பொங்க மாமலர்ப் பந்தரைப் புரைத்துவீழ் நிலவை 
மங்கை மாரெடுத் தெறிவர்வெண் ணிலவென மதித்து . 
உண்ட தேறலான் மகிழ்ந்தியாம் பலகவி யுரைத்துக் 
கொண்டு நாடகம் புரிதல்கண் டொளிர்மதி கொடுத்த 
வெண்டு கிற்குல மெனமணி வேதிகை யிடத்தே 
மண்டு கின்றதண் ணிலவினை யெடுத்துமேல் வனைவார் . 
நறவ ருந்திய களிப்பினான் மகிழ்ந்தியா நடத்தற் 
குறவி ரித்திடு கலையென நிலவினை யுன்னி 
யறிகி லார்மலர்ப் பொடிமணி யுறுத்துத லனம்போன் 
மறிவிழிச்சிய ரரமியப் புறத்துலா வருவார் . 
தரள வாள்வடம் புரளமா லிகைக்குழல் சரிய 
வருகு நுண்ணிடை துவள நீ டணிமுலை குலுங்க 
மருந நா நுகர் களியினான் மகிழ்நெரொ டுபரி 
சுரத லீலைசெய் தருள்வரான் மடந்தையர் தொடர்ந்து . 
உய்யு மாறரு ளுபரியஞ் சுரதத்தி னொல்கி 
வெய்ய கண்ணிணை முகிழ் ] தங் கொளமுகம் வெயர்ப்ப 
வைய கொங்கைதம் மார்புற மேல்விழு மவடன் 
செய்ய வாயமு துண்பவ ரினுமெவர் சிறந்தார் . 
ஆர வில்லினை யடக்குதிந் நிலவென வகத்துட் 
சாரு மங்கையர் தூண்புடைச் சார்தலுந் துணைவர் 
பேரருங்கலை யிழுத்திடப் பின் விழு மளவி 
னோரு நாணுடன் விழுதலா லோடிமேல் வீழ்வார் . 
நிகரில் சாளரத் திடைதொறுங் காணுநன் னிலவை 
யிகுளை மாதரார் நோக்குமா னனமென வெண்ணா 
மகிழ்நர் மார்புறத் தழுவிய மலர்க்கரம் வாங்கி 
மிகவு நாணொடு கலையினை மெய்கொளப் புனைவார் . 
இந்து நும்முக வொளியினைக் கவருவா னெழுந்து 
வந்த தென்றுயர் விரகினால் வாய்புதைத் துயிர்க்கு 
மந்த நாயகர்ப் புடைப்பமெல் லியர்கள்சாளரத்தூ 
டுந்து சோதியைக் கதையென வெடுப்பரா லோடி . 


19 


20 


21 


22 


23 


94 


வசு சரித்திரம் 


24 


25 


வேறு 
மகிழ்ந ருரைத்த குறிவிடுத்து 

மற்றோ ரிடத்தி னுறமதி நேர் 
முகமெல் லியவர்வந் தவணேடி 

முளரி விழிநீ ருகுத்திடலு 
நகையி னொடு சேர்ந் தணைத்துவிழி 

நாரந் துடைப்ப மனங்களித்துப் 
புகலக் கொடிசூழ் கற்பூரக் 

கதலி நிழலிற் புணர்குவரால் . 
களத்தி னோசை யெழப்பிறழுங் 

கண்கள் சேப்ப வளையார்ப்பத் 
திளைத்த கூந்தற் கருமாக்கள் 

சேர வெழுந்து தடுமாற 
விளைத்த பொருவில் கலவிப்போர் 

மிக்க விளைஞ ருடனேசெய் 
திளைத்த மடவா ரரமியத்தி 
னிருந்து சால வயாவுயிர்ப்பார் . 

வெண்ணிலவின் சிறப்பு 
மதிய மெனுமோர் வணிகன்றன் 

காந்தி காட்ட வதனத்தின் 
புதிய காந்தி தனைக்கவர்வான் 

வந்தான் போது மெனவிளைஞர் 
விதியின் மறித்தும் புணர்வதற்கு 

விளிப்ப வருமெல் லியர் குழனின் 
றுதிர்வெண் மலருக் கினியநில 

வுறவோ வென்ன விளங்கியதால் . 
புனித வருணப் பிரமமெனப் 

பொருந்த லான்மற் றியாவரையு 
மினிதி னுலகத் துளபொருளை 

யெல்லா முணர்கின் றவராக்கி 
யுனுதற் கரிய தாரத்தை 

யடக்கு முயர்வால் வரையெல்லா 
மனக ருறையும் வெள்ளிமலை 

யாக்கி விளங்கிற் றியனிலவு . 
கருதி னேமக் கலையுடையோன் 

காலிற் பிறந்து நிகரின்றிப் 
பெருகு வெள்ள மாதலினாற் 

பெரிய புவன களங்கனைத்து 
மொருவப் புரிந்திவ் வகிலத்தைச் 

சுதையிட் டதுபோ லுறவிளக்கி 
யரிய நிலவு பரந்துமதன் 

புகழ்போற் றிகழு மமையத்தில் . 
சந்திரோதயப் படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 600. 


26 


27 


28 


1 


22. சந்திரோபாலம்பனப் படலம் 

நிலவின் தோற்றத்தைக் கண்ட 
கிரிகையின் தோழியர் வருந்தல் 
நிலவை யுலகில் வீசிமிக 

நிகரின் மதிவந் தது நறிய 
மலய பவன மெழுந்தது போர் 

மதனுங் கொடிய கணைதெரிந்தான் 
கலக மிடுமித் தீமூன்று 

மொருங்கு கூடிக் கனன்றிடினந் 
தலைவி பொறுப்ப தெவ்வாறென் 

றுயிர்த்து மடவார் தளர்காலை , 
கிரிகையின் துயரை வசுவேந்தனுக்கு 
அறிவித்து வருவதாகக் கூறி 

மஞ்சுவாணி செல்லுதல் 
சயவேள் கணைவெண் மதிகுயிலே 

தண்கால் களிமற் றளிர்மீன 
நயன மறல் சிந் திடவதனங் 

கருக மொழிக ணனிதளர 
வுயிருங் குலைய வெதிர்பேச 

வளகஞ் சோர வுறுவதுவண் 
டயர வருத்தா முனமிறைவற் 

கறைவ லெனமின் மொழியெழுந்தாள் . 
எழுந்து நின்று கரந்தனின்மற் 

றொருகாழ் முத்த மெடுத்தினிய 
செழுந்தண் மடவீ ரிறைவன்பாற் 

சென்று மீண்டு வருமளவு 
மழுந்து துயர மகற்றியெழி 

லரிவை தனைக்காத் தருண்மினென 
மொழிந்து சிறிதுந் தாழாது 

முடுகி நடந்தாள் வெளியாற்றில் . 
விரக வேதனையால் வருந்தும் கிரிகை , 

சந்திரனை வெறுத்துக் கூறல் 
அவளங் ககன்ற பினைமாடத் 

தணிசாளரத்தி னிடை நுழைந்து 
தவள வொளிய மதிக்காந்தச் 

சிலையைக் கரைத்த தன்மையினாற் 


2 


3 


96 


வசு சரித்திரம் 


பவள விதழி யாற்றாது 

பகர்தற் கரிய மேனியெலாந் 
துவளக் கொடுக்குந் தானவனை 

நோக்கி வெறுக்கத் தொடங்கினாள் . 


4 


நன்னீர் வாச விழியாரை 

நலிபா தகநீ நிலவரசோ 
வுன்னா னேமி விளங்கிற்றோ 

வொழித்தா யோமற் றரிய பயங் 
கொன்னே யருளந் தணர்க்ககிதம் 

புரிந்தாய் கதிர் நூல் கண்டமையால் 
என்னே பயன்வெண் மதியே ! நீ 

யெழுந்து தோடத் தடைந்தாயே . 


5 


படியின் மடவார் தமைவருத்து 

பாவங் கனமாய்க் களங்கமாய்த் 
தொடருந் தமமாய்க் கவற்றியுனைத் 

துண்டம் பதினா சாக்காது 
விடுமோ வினிய காதலரைக் 

கொல்லுங் கொடிய வெண்டிங்காள் ! 
கடையி லுனக்கு வருஞ்சிறுமை 

தனையு நீயே காண்டியால் . 


6 


பரமன் களத்தைக் கருகியிடப் 

புரிந்த தன்றிப் பரந்தவிட 
மரிய தலைக்க ணேறிற்றோ 

வடல்செய் வடவைக் கடல்சுவறப் 
புரிவ தல்லாற் கொதித்தெழமேற் 

புரிந்த தோமற் றுனைப்போல 
விரவி யெழுந்த வெண்டிங்காள் ! 

யாரே யுன்ற னெதிர்நிற்பார் . 


7 


அந்த மாலுண் பொழுதுதர 

மதனைக் கனற்றிப் புறப்பட்டு 
வந்த தோவெவ் வனத்தனல்போர் 

வயிரக் கதிர்வாள் வலிச்சிலையைக் 
கந்து போல நிறுத்தியதோ 

யன்றிக் கரைத்த தோவுனைப்போன் 
முந்து மழல்செய் மதியே யுன் 

கொடுமை யுரைக்க முடியாதே . 


8 . 


* / 


97 


சந்திரோப லம்பனப் படலம் 


9 


10 


உலகைக் கனற்று வடவையினுங் 

கொடியை யான வுனக்குமிகக் 
குலவு மானி யாயிருக்குங் 

குறைவி றவவத் திரிவிழிக்கு 
மலரு மிருள்சீய்த் தொருதிகிரி 

மணித்தே ருருட்டி வெயில்பரப்பிப் 
பலருந் தொழவந் தருள்கதிரைப் 

பார்ப்ப தரிதோ வெண்டிங்காள் ! 
ஆல ராசி தனிற்சனித்தா 

யால விடத்து டன் வந்தா 
யால வகிவா யிடைப்புக்கா 

யால முகில்போ னெறிச்சென்றா 
யால மருந்து மான் சிரத்தி 

னடைந்தாய் கொடிய வெண்மதிநீ 
யால நயனத் தமுதனையா 

ராவி கொள்வ தரிதேயோ . 
உனது பகையாம் பணிமிசைமா 

லேவச் சென்ற வுயர்திகிரி 
தனது பெயர்பெற்றதை வருத்துந் 

தன்மை யுன்பா லிருக்கையினா 
லனைய பணியை வதைத்தும் வதை 

யாதே வட்டத் துன் கனவல் 
வினையின் வலிகா ணாழிவிடி 

லுய்ந்தா ருளரோ வெண்டிங்காள் ! 
அடுதா னவனீ யுதரத்தி 

னடங்கு புவனங் களை வருத்தி 
விடுவா யென் றவ் வசுரரரி 

யானோ னட்டான் வியன்கமலை 
யொடு நீ யுதித்த தன்மைதனை 

யுணர்ந்து சோமா வதைமறந்தாய் 
கெடுவாய் சுடுதி நிசிசரர்த 

மிடத்திற் கேடி லறமுண்டோ. 
சற்று நேர முனையகத்தில் 

வைத்தன் றிருந்த தனி மாலுக் 
குற்று விளைந்த பெண்கொலைக 

ளநேக முன் றன் கொடுமைதனை 
யிற்றென் றுரைக்கப் படுமோற் 

றுன்னை முடித்த விரும்பரமன் 
முற்று முலக மொருகணத்தின் 

முடிப்ப தரிதோ வெண்டிங்காள் ! 
13 


11 


12 


13 . 


98 


வசு சரித்திரம் 


14 


இலங்கு நீயும் புகல்யானு 

நீரிற் பிறந்தா மென்றுறவு 
குலங்கொ டுரைக்க நாணன்றோ 

கூறு மிடத்து னுடன் பிறந்த 
வலங்க லளகத் திருமனையைக் 

கெடுத்தாய் ( பாவிய ] விர்திங்க 
ணலங்கொள் பொன்னிற் களவுபுரி 

நவையு ளார்க்கு முறவுண்டோ . 
உதயம் புரிந்து வருமதியே 

யுன்னைத் தனது திருக்கோயில் 
சிதைய விரிஞ்ச னேன் படைத்தான் 

படைத்தா லென்ன திருந்துலகில் 
பொதுசீ ரொடுவாழ் நாளுடையை 

யாகப் புரிந்த தேனந்தோ 
விதமில் பாவிக் காயுண்மிகு 

மென்று புகறல் பிழையாமோ! 
திரைத்தண் கடலிற் றுயின்றானுஞ் 

சிரத்தி லுனையே தரித்தோனு 
நிரைத்தண் புவனம் படைத்தோனு 

நிமலத் தொடுவாழ் கதிரோனு 
மிருக்க மதிநின் முதற்கலையை 

யெரிக்குக் கொடுத்து நண்புற்றாய் 
வரைக்கொங் கையரை மிகவெதுப்ப 

வன்னி கவரும் படிக்கன்றோ, 
சந்திரோபாலம்பனப் படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 616 . 


15 


16 


23. மன்மதோபாலம்பனப் படலம் 

இது முதல் 7 பாடல்கள் கிரிகை 
மன்மதனை வெறுத்து வைதலைக் கூறும் 
என்று கொடிய மொழிகளா 

லிலங்கு மதியை வைததற்பின் 
மன்றல் கமழுங் கருங்கூந்தன் 

மதி ( த ) ன் னுதற்பூங் கன்னியுளங் 
கன்றி யகிலத் துயிர்மயங்கக் 

கனன்று சாபங் குனித்திடல்செய் 
வென்றி யுடைத்திண் டிறல்மதனை 

வெறுத்து வையத் தொடங்கினுள் . 


| 


99 


மன்மதோபாலம்பனப் படலம் 


நானோர் சிறிய கன்னிகையுன் 

னளின மெனுந்தீக் கணை தனையென் 
பானோ யடைய விடலாமோ 

பகைத்தா யாதி யோகெடுவாய் 
ஊனோ டுயிரும் பதைக்கவடர்த் 

துடற்ற நின்ற யனங்காநீ 
யேனோ வருளை விடுத்தாய்நிற் 

கினிய தோவிக் கொடுந்தொழிலே. 


2 : 


குயினேர் கோதைத் தனியிரதி 

கொழுநா வுன்னைத் தொழுதுதொழு 
தயில் வேற் கண்ணா ருடன் யானின் 

றயர்ச்சி பலவு முரைத்தாலுஞ் 
செயிர்தீர் பரம னுதற்கண்ணின் 

செய்ய கனலா லுடம்பது கெட் 
டுயிர்மாத் திரமாய்ச் சரித்திடுமு 

னுளத்திற் புகுமோ வுரையாயே . 


3 . 


4 


அரற்குப் பகை நீ யரன்முடிமே 

லமைந்தோ னவன்றா மரைவாளி 
கரத்திற் றரித்தாய் நீயதனைக் 

கவற்றிக் கெடுத்து விடுவனவன் 
வரைக்கு நிகர்தா னவர்பகைவன் 

மகனீ யவனே தானவனாற் 
சரக்கை மதனா சந்திரனோ 

டுறவேன் கொண்டாய் சாற்றாயே . 
கடிமென் மலரிட் டுனைத்தொழுது 

துதிசெய் தாலுங் காதலரைத் 
தடியு மதனா மது நுகருங் 

குணங்கொண் டன்றோ தயவற்றா 
யடவிக் குருகாற் கருமங்க 

ணடத்திக் கொண்டா யதுவன்றி 
வடிவில் பவனத் திடையிவர்ந்தாய் 

வாய்த்த வுடம்பை மறந்தாயே . 


5 


வன்னிக் குறவா கியதேரும் 

வன்னிப் பரியு நேமிதனை 
யின்னற் படுத்து கவிகையுங்கள் 

ளேத்து காவின் னாரியுங்கொண் 


6 . 


7 


தெரிதற்குல 
வயே கழைச்சிலையோய் ! 
100 . 

வசு சரித்திரம் 
டென்னைப் பொருதாய் மதனாவீ 

தென்ன ரதமீ தென்னசுக 
முன்னப் படிலீ தென்னமதி 

யென்ன குணமீ துரையாயே . 
கரியைப் பிரகலாதனனைப் 

பனவன் மகனைக் காரவுண 
னரிதிற் கவர்ந்த சுருதியைக்காத் 

குரிய பரமனுனைச் 
சிதைத்த பொழுது விலக்காது 
னுரிய தந்தை பார்த்திருந்தா 

னுனது கொடுமை கண்டன்றோ. 

தென்றலை வெறுத்தல் 
விரைவில் வெடிக்குங் குவலயமவ் 

விரிஞ்சன் பதமுஞ் சலனமுறு 
மரிய புவன மலைபடு நீ 

யமைந்து வருங்காற் சிறியையோ 
வொருதென் மலயத் திடையுதித்த 

மந்தா நிலமே யுயரெழிலிக் 
கரிய வளகத் திருவனையார் 

கருத்தை மலைக்க வேண்டாவே . 
எரியு நீயு மருகிருக்கி 

லுலகைச் சுடுவீ ரென்றுமலர்ப் 
பிரமன் மூலை களில் வைத்தான் 

பிரித்து நுமையிவ் வாறிருந்து 
மரிதன் றிசையை மெல்லவடைந் 

தரியைச் சேர்ந்தா யுலகத்தை 
விரைவிற் சுடவோ விளந்தென்றால் ! 

விளம்பி லிதுமற் றறமேயோ . 
வண்டுந் தேனுங் கலந்த குழன் 

மடவார் தமை நீ வருத்து தலாற் 
புண்ட ரீக மலர்ப்பிரமன் 

புயங்கங் களுக்கு நினைப்பகுவாய் 
கொண்டு பருக வாயிரயாண் 

டிருக்கு மாயுக் கொடுத்தானிவ் 
வண்டத் துலவு மிளந்தென்றா 

லிதனை யறிந்து மடங்காயே . 


1 


8 


9 


10 


101 


. 


11 


i 


12 


மன்மதோபாலம்பனப் படலம் 
தாவின் மலயத் தொலியவு ! 

சாற்றக் கேணீ யுதித்தளவிற் 
பூவி னுடைய வளங்கவர்ந்தாய் 

நாக மனைத்தும் புகுந்தலைத்தாய் 
மேவி யுனைமா லனந்தவுரு 

வெடுத்தா லலது வெல்லரிது 
பாவி மதனோ டடைந்தாயே 

லுலகந் துகளாய்ப் பறவாதோ. 
சலமார் பொழின்மா தனயன்பாற் 

சார்ந்து கொடிய தமத்தடைந்து 
மலரு முயர்பூப் பராகமெழ 

வந்த மந்த கதியுடையாய் 
உலகி னல்லார் சிகியென்னு 

மீனக் கொடிய னுடன் கூடி 
நிலையி லென்னை நலிகின்றா 

யிந்தக் கொடுமை நிலையாதே . 
துன்பமாற்றாது வருந்திய கிரிகையைத் 

தோழியர் தேற்றல் 
இன்ன வாறு வெண்மதியை 

மதன வேளை யிளங்காலைக் 
கன்னி வெறுத்து வைததற்பின் 

கழிதன் விரக மாற்றா தங் 
கின்ன லுழந்து நிலாக்கடலில் 

விழுவ லெனமற் றேகமையத் 
தன்ன நடைச்சிற் றிடைக்கனிவா 

யமுத மனையார் மறித்தன ரால் . 
தனிவெண்ணிலவுக் காற்றாது 

தண்ணங் கமல மலர் முகத்தில் 
வனமென் கதலித் தளிரனைய 

கலையின் றலையை வைத்துமிக 
வினிய வெழில்விஞ் சையர்மகளிர் 

யாழி னிசைக்குங் காம்போசி 
யெனவன் சிலையுங் கரைந்துருக 

விளமென் கோதை யழுதனளால் . 
அமுத விளமென் கொடியையெடுத் 

தணைத்துக் குவளை மதுத்துளித்தாங் 
காழுகு விழிநீர் தனைத்துடைத்து 
நாளை யேயு னுயிரனையான் 


13 


14 


4 


102 


வசு சரித்திரம் 
விழைவி னுடன் வந் துன துமலர் 

மென்கை பிடிப்ப னுளங்குளிர 
வெழுது மொருசித் திரமனையா 

யிரங்கே லென்றார் மின்னனையார் . 
மன்மதோபாலம்பனப் படலம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் 631 . 


15 


24. தூதிவரு படலம் 
மகளிர் மஞ்சுவாணியை எதிர்பார்க்கும்பொழுது 

ஒரு சோதி தோன்றல் 
மின்னோ ரெல்லா மவணின்று 

விரகான் மஞ்சு வாணியகன் 
றன்னோ நெடிய பொழுதாயிற் 

றென்று நோக்கு மமையத்திற் 
றன்னே ரில்லா ந ( ப )[ க ] மகட்குத் 

தரித்தா ராகத் தனிப்பட்டோ 
வென்னோ செக்கர் பனிவிசும்போ 

வென்ன வெழுந்த தொருசோதி . 
அச்சோதியைக் கண்ட மகளிர் கூற்று 
இன்ன வொளிகன் னியை வருத்து 

நிலவைத் துரத்த வெழுங்கதிரோ 
மின்னி னுடனே பிறந்தமையால் 

வெந்நோய் தீர்க்க வருமருந்தின் 
மன்னு மொளியோ தந்தைமணிக் 

குவடோ வன்னை மரைக்கலங்கொண் 
டுன்னி விழியே றகற்றவரு 

மொளியோ வெனநின் றுரைத்தனரால் . 


1 


2 


மஞ்சுவாணி வசுவின் மோதிரத்தைக் கொணர்ந்து 

கிரிகை முன்பு வைத்தல் 
உரைக்கு மமயத் திறைவனருள் 

பதும ராக வொளியாழி 
கரத்தி லேந்தி யதன் சோதி 

யுலக மெல்லாங் கவர்ந்துகொள 
விரைத்தண் கூந்தற் கனித்துவர்வாய் 

மஞ்சு வாணி விரைவினில்வந் 
திருக்குங் கிரிகை யெதிர்வைத்தாள் 

யார்க்கு மிதயங் களிகூர . 


3 


- 


தூதிவரு படலம் 


103 


வேறு 


. 


. 


இது முதல் 77 பாடல்கள் , மஞ்சுவாணி வசுவேந்தனிடம் 

தூதுசென்று மீண்டு கூறியவற்றை உணர்த்தும் . 
வைத்த வாழியைக் காண்டலுந் தனித்தனி மகிழ்ந்த 
தத்தை யன்னவர் சூழ்ந்தனர் கேட்டிடத் தனிவேல் 
வித்த கன் றன் முன் போய்வரு பரிசெலாம் விரித்துக் 
கொத்து நாண்மலர்க் கருங்குழன் மென்மொழி கூறும் . 4 
கன்னி தன்னுள மயல்கெடும் படிக்கருங் கழற்கான் 
மன்னன் முன்னெனை விடுத்தனிர் நுண்ணிடை மணிவாய்ப் 
பொன்னு ரைத்தென மிளிர்சுணங் கணிமுலைப் புதிய 
மின்ன னீர்விரைந் தேகின னேகரும் விசும்பில் . 

5 
கடலு டைப்பெரு வசுந்தரை கனவரைக் குலங்க 
ளொடுப றந்து பின் வந்தது போன்றதா லுயர்ந்த 
தடையில் விண்மிசைச் செலச்சொல வொலியொலித் தது 
படைநெடுங்கணீரந்தர முழங்கிய பரிசின் . [ வாட் 6 
நாட ருந்திரை நீத்தெதிர் வருபல நலங்கூர் 
வேட தாரியொத் திருந்தது விட்புல வுலகங் 
கேடின் மீமிசைச் செலச்செலக் கிளர்மதி யுருவ 
மாடல் வேல்விழி மடநலீர் தோற்றிய தகன்று . 

7 
வரைக்கு லங்கழற் காயினை யொத்தன வளங்க 
டரைக்க ணாறுறு செறுவினை யொத்தன தடங்க 
டிருத்து மாடியொத் தனவன நதிகணித் திலத்தார் 
வருக்க மொத்தன நோக்குழி வானிடை வதிந்து . 
துருக்க வர்க்கமோ டணிபடு புறங்களின் றொகுதி 
பெருத்த பாடிகள் குவித்திடு குவையெனப் பிறங்கி 
யிருத்த லால்வசு நகரியா தென்னநின் றகன் ற 
தரைக்க ணோக்குழிக் கண்டன னன்ன நற் றனியூர் . 

9 
கடிது செல்வுழித் தோற்றின கடிநகர் மகடன் 
முடியின் மாலைபோ லணியொடு மொய்த்தபொற் கொடிகள் 
வடுவி லாமணி மனையெனுந் தேவதை மகுடத் 
திடுச ரோருக மொத்தன் வெண்ணில் பொற் கலசம் . 10 
வீர மாமலர்த் தவிசென விரிநகர்ப் புடையே 
சேரு மூதையிற் றலைமிசை சிறந்தன ஞாயி 
னேரி லாதிலங் குற்றன நிலமகள் பருமத் 
தாருரும் வச்சிர நிரையெனத் தோரண வணிகள் . 11 


8 


| 


104 


வசு சரித்திரம் 


| 


12 


13 


பரியி னந்தொகு சாலைகள் பருமணி யரங்கங் 
கரிகள் சேவக மினை தவிர் கனகமா மறுகு 
தெரியல் சூழ்புயத் தரசர்தம் மாளிகைத் திரள்கள் 
விரித ரும்பல விதத்தொடு தோற்றின விளங்க . 
மகளிர் மைந்தரோ டூடியே நீத்ததார் மணமு 
மகரு மான்மத முதற்பல வாசமு மடைந்த 
பகர ருந்தமிழ் மாருதம் பையவந் திடலாற் 
புகரி லாவகை யயாவுயிர்த் தேகினன் புரமேல் . 
புதிய நீழல்கண் டனமிதோ வதோவெனப் புகன்று 
மதுகை யாலுயர் காவலர் மயங்குத லுணர்ந்தியான் 
கதிகெர் டேகையின் மயிற்குலங் கண்விழித் தகவப் 
பதியி னோர்மணி மேடையின் பான் மறைந் திருந்தேன் . 
மதிற்க பாடமூ டியதுகண் முகிழ்த்ததாய் மதிதோய் 
சுதைப்ப தாகைநா வாயணி தூப்பொடி நிலவாய் 
விதுக்க ணீர்விழி நீரதாய் விளங்குமற் றொலியற் 
றிதப்ப டுஞ்சிவ யோகிபோ லிருந்ததப் புரமே . 


14 


15 


வேறு 


சுரதவிதஞ் செய்தவிளைப் பொழியக் கொண்கர் 

தோள்பற்றி நிலாமுற்றத் துறுவா ரூடி 
மருவிறைவர் போய்நிற்ப வவர்முன் சேர்ந்த 

மங்கையர்போ லெதிர்வருவார் தலைவர் மற்றோர் 
அரிவையிடத் தேகளவிற் புருட ரூபத் 

தடைந்து தடுப் பார்வளர்த்த புறவா திக்கு 
விரகொடுவேள் கலையருத்தஞ் சொல்வா ராகும் 
விலைமகளிர் மறுகினிமை விளைத்த தன்றே. 

16 
மையல்விளர்ப் பொடுநிலவு கலந்த தோநன் 

மதிச்சிலைக ளுமிழ்வாரி சுவறிற் றோதம் 
வெய்யவிர கக்கனலின் மறுகு தோறும் 

விரவுமணிச் சுடர்விரக வுயிர்ப்புத் தோய 
வையவொளி மழுங்கிற்றோ மதன வேந்த 

னாணை தனி லடங்கிற்றோ விரவி னச்சந் 
துய்யநிலா முதலிவற்றை யெண்ணா ராகித் 

துணிந்துபோ யினர் சிலபூந் தோகை யன்னார் . 17 
இந்திரனத் தாணியென விருந்த கூடத் 

தெழிலெல்லா மரகதத்தா லிழைப்ப வாய்ந்த 
சுந்தரமே டைகளெல்லா முயர்விண் ணாற்றைத் 

தோய்ந்துறைக ளுதிர்ந்தனபோற் கொடிக ளெல்லா 


தூதிவரு படலம் 


105 


மந்தரமா முகடணவி நின்ற மாடத் 

தணியெல்லா மிங்கிவற்றி லரசன் மேவு 
சந்த மணிப் பெருங்கோயில் யாதோ வென்று 

தையலீர் யான்மதித்து நிற்குங் காலை ; 


18 


வேறு 





ஒருமணிக் கோயி லுள்ளே யோதரு மியக்க மாதர் 
பொருவில்சா ரணமின் னார்கள் புயங்கமென் மகளிர் விஞ்சைத் 
திருவனார் முகிலி னோசை திகழுநல் வாக்குச் செய்ய 
வெரிமணித் தீபங் கோதி லிசையுட னுலவக் கண்டேன் . • 19 
நரபதி மனைய தாகு நாகமங் கையர்க ளாதித் 
தெரிவைய ரிவர னந்தஞ் சிறப்புள விமானத் தோடு 
சுரபதி யளித்தோ ரென்னத் தோற்றுளத் ததிச யித்துப் 
பரிவொடு சென்றே னன்ன பார்த்திபன் கோயின் முன்னர் . 

20 
அளவிறா னத்தை யெண்ணி யடைந்திடு மிராக மாக்கள் 
வளமுறு மிசையி னானே மகிழ்ந்துகண் படைகொ ளாது 
தளர்வறு மரசு வாக்க டனிமணி மண்ட பத்திற் 
புளகமுற் றிடவ கத்தும் புறத்தினு முறைதல் கண்டேன் . 21 


. 


வேறு 


வயிரவொளி சுதையாய்நல் நீலஞ் சாந்தாய் 

மணித்தரள நிரையரங்கக் கொடியாய் மன்ன 
வியலுமர கதவொளியோ மெழுக லேய்ப்ப 

விந்துமணி புனலிறைப்பத் துகிரின் சோதி 
பயில்வயி டூரியமே யெழினி யாகப் 

பருவனச ராகமணி தீப மாக 
வயில்விழியீர் புனையலங்கல் விதான மாக 

வமையுமுயர் மண்டபத்தி னழகு பார்த்தேன் . 


22 


வேறு 


23 


மரகத மாதி யான மணிகள்பற் பலவி ளங்கி 
வருமுடுக் கணங்களுக்கு மாற்றருந் தங்கள் சோதி 
விரவுற வுதவி நின்று மிளிருமம் மண்ட பத்தை 
யரிவைமீர் கடந்துட் சென்றே னகத்ததி சயம டைந்து , 
வயிரமா ளிகையுந் தந்த மாடமும் புருட ராக 
வியன்மணி மேடை யுங்கோ மேதகத் தெற்றி யுஞ்சீர் 
பயிறரு தரளக் கோவைப் பந்தரும் பிறவுங் கண்டு 
மயிலிய லனையீ ரங்கண் மணிநிறத் திறங்கிப் புக்கேன் . 


24 


14 


106 

வசு சரித்திரம் 
* ஓரிடை யுதக மென்றாங் குடையைமே லேற்றிச் சென்றே 
னோரிடை யடையா வாயி லென்றுளத் துன்னிப் போந்தே 
னோரிடை தெற்றி யென்றே ரொளிர்பதந் தூக்கி னேன்மற் 
றோரிடை விலகப் புக்கே னோவியப் பித்தி யென்று . 

25 
இவ்வகை நிருபன் கோயி லென்னையு மிகம யக்கஞ் 
செய்வள மனைத்து நோக்கிச் சிரகர கம்பி தஞ்செய் 
தெவ்வுழி யேனுங் காணே ணிவ்வணி போலென் றெண்ணி 
யவ்வயி னரச னந்தப் புரத்தரு கருவ மானேன் . 

26 
தனிமணி மேடை யென்னுந் தடத்திலோர் சிறிது சாய்ந்த 
வனமுலை நேமி யோடு முகிழ்த்தபூ வனச வல்லி 
யெனவிழி மூடித் தார்வே லிறையரு குறங்கு கின்ற 
வனிதையர் தம்மைக் கண்டேன் மதனதே வதைக ளென்று . 

27 
முளரியங் கையில்யாழ் காலான் முழங்கலும் விழித்தொ ருத்தி 
வெளியிடை விரலு ளர்ந்தாள் விரவிலோர் பெண்ணு யிர்ப்பால் 
ஒளிர்மலர் விசிறி பைந்தே னுதிர்ப்பமெய் விதிர்த்தெழுந்து 
தெளிவிலள் வீசி னாளால் வெளியினித் திரைம யக்கால் . 23 
ஒருத்தி தன் கரக்கற் பூரக் களாசியி னுறுசு ரும்பர் 
இரைத்தலால் வெளிக்க ணீட்டி யெழுந்தன ளிந்து காந்த 
விரைப்புனல் முகத்தி னூர வெள்ளிலைச் சுருளை யோர்பெண் 
கருத்திலள் வெளிக்க ளித்தாள் கண்படை துறந்தெழுந்து . 29 
இவ்வகைத் தொழிலை முன்செய் பயிற்சியா லெழின் மின் னார்கள் 
செவ்விய துயின்ம யக்கந் தன்னினுஞ் செய்தி டக்கண் 
டவ்வயி னிற்கு மேல்வை யரசன்பா னின்றி ரண்டு 
மைவிழிப் பொருவின் மின்னார் வந்தனர் பேசிக் கொண்டு . 30 
மன்னவன் பொழிற்க ணேகி வந்தநாண் முதல தாகத் 
தன்னுளே படுவ ருத்தஞ் சாற்றரி துறங்கி லானென் 
றன்னவர் தம்மிற் றாமே யறைதல்கேட் டின்ப முற்றுத் 
தொன்னிலை யிறைவா ழில்லிற் புகுந்தனன் றுளக்க மின்றி . 31 - 
மரகதப் பசுங்கிளிக்காற் றரளமா மஞ்சத் தம்பொற் 
றிரைபுடை சூழ மாலைச் சீதள விதானத் தின்கீ 
ழிருநிலத் திறையி ருந்தா னெண்ணிலா மைய லோடுங் 
கிரிகைபேர் லினிது தீட்டுங் கிழிதனை நோக்கிக் கொண்டு . 

32 
சிகையவிழ்ந் திடமுன் வீழுஞ் செந்நிறக் குவளைத் தோடு 
புகரருந் துயிலில் பார்வைப் பூங்கடை பொருவக் காதின் 
மகிழ்வொடு தரித்த வொற்றைத் தரளமா மணியின் சோதி 
மிகுமயல் கொளவெளுத்த கவுளிடை விரவிக் கூட ; 

33 


. 


தூதிவரு படலம் 


107 


வனச நூல் புரியுங் கொற்ற மார்பினூல் புரளும் தோறும் 
புனையுநித் திலத்தா ரோடு புரளமேற் றரித்த வாடை 
யுனலரு மாரத் தேய்வை யொத்துறழ் முகத்தைத் தாளை 
நனைமலர் தளிர்மேல் வைத்து மெலிவதை நாடி நின்றேன் . 34 
தரைமுழு தாளுங் கொற்றத் தா ரயில் வேந்த னுக்கெங் 
கிரிகைபா லன்போ மற்றைக் கிள்ளையங் கிள்ளைச் செவ்வா 
யரிவையர் தம்பா லின்போ வென்றென தகத்தி லெண்ணி 
மருவுறு தயில தீப கம்பத்தின் மறைந்து பார்த்தேன் . 

35 . 
உயிர்த்திடுங் கண்ணை மூடு மொளிர் முடித் தலைய சைக்கும் 
வெயர்த்துநாற் றிசையு நோக்கு மெல்லென நகைக்கு மேங்கு 
மயிர்த்தொகை சிலிர்ப்ப வாடு மலர்க்கர மறிக்கும் வீழு 
மியற்படு மின்னே யென்னு மிரங்குமன் மதன் றன் கோலால் . 36 
இப்படி மதிம யங்கி யிகல்புரி படைத்தெவ் வேந்தர் 
கைப்பது மங்கள் கூம்ப வருநில வரசன் காம 
வெப்புறு தலினாற் றன்பான் மேவுமோ வியமா மின்னை 
மெய்ப்பட நோக்கி நோக்கி விளம்பினன் விளித்து மாதோ . 37 
மதியிடை யிருக்கு மாம்பன் மலர்ந்திடா திருப்ப தென்னோ 
வதிகமென் சொர்க்க மீந்தா லமுதுபெற் றுயிருய் யேனோ 
வெதிர்புரை களபப் பைந்தோள் மெல்லியு னுள்ளங் கல்லோ 
முதிர்பிழை செய்த துண்டோ முறுவல்செய் தருணல் காயே . 38 
அளியினஞ் சுழல்வ தற்கா யானனந் திருப்பல் போலுங் 
களிதரு மின்னார் தம்மைக் கடிதழைத் திடுதல் போலுங் 
கிளியுறக் கனிப றித்தல் போலுமென் கிலே சந் தீரக் 
குளிரநோக் கினையன் றின்று கொடுத்தனை மதன்வா ளிக்கு . 39 
வஞ்சிநினீன்ற தந்தை வன் குணங் குயத்தி லன்றி 
நெஞ்சிடை யிருத்த லாமோ நின்னனை குடிலந் தன்னை 
யஞ்சன நிகருன் கோதைக் குழலிடத் தமைப்ப தன்றிச் 
செஞ்சுரி தத்தில் வைத்தல் சீரிதோ வருள்செய் யாயே . 40 . 
முதிரெழிற் குழல்கண் மூரல் முலைகடி தடங்க வானோ 
டெதிரிலொண் புறங்கா லாக மிந்திர நீலம் பாணஞ் 
சிதைவறு வயிரம் வெற்புத் தேருயர் கரிக்கை யாமை 
கதிர்மணிப் பாவை யர்முன் கடினமெவ் வாறு நீங்கும் . 

41 
என்பன விறைசொ லக்கேட் டெழிலமு தோத திக்க 
ணன்பொடு மிதந்தாற் போலு மனந்தநாட் புரிநன் னோன் பின் 
மன்பலங் கிடைத்தாற் போலும் வளர்சக மூன்று மெய்தி 
யின்பத மடைந்தாற் போலும் யானுளங் களித்து நின்றேன் . 42 


108 


வசு சரித்திரம் 


இன்னண முரைத்திருக்கு மேந்தலோ டினிது நந்தங் 
கன்னித னியல்பை யெல்லாங் கழறிட வேண்டு மென்றாங் 
குன்னியன் னவன் பொன் மஞ்சத் துறும்பல பாவை யோடு 
நன்னிலைப் பாவை யாகி நின்றிவை நவிறல் செய்தேன் . 43 
நிருப நீ தூறு கின்றாய் நேரிழை தன்னைத் தானே 
வருவள்கொல் சுதந்த ரந்தா னுள துகொல் மாறி லாத 
- பெருமய லளித்தெண் ணாதி [ ர ] ங்குமுன் (கட்) பிழைய லாதெம் 
மரிவைபா லுளதோ சொல்வா யலங்கலங் குவுவுத் தோளோய் . 44 
சாற்றரு மாயை வல்லர் தங்கடங் கருமம் பார்ப்போர் 
மேற்றிக ழளியி லாதோர் வேளைக்குத் தக்க செய்வோ 
ராற்றலம் புருடர் கண்டா யவர் தமுண் மதாந்த ராகி 
நாற்றிசை புரப்ப ரானா லவரையு நம்ப லாமோ . 

45 
என் றியா னுரைப்பக் கேட்ட விறையவ னதிசயித்து 
மன் றலங் குழலும் வெய்ய மதனவங் கியிலென் போல்வே 
கின் றனள் கொல்லோ வந்தோ வெனமனக் கிலேச மெய்தி 
முன்றிகழ் வேள் தன் போரான் மெலிந்துளே முன்ன லுற்றான் .46 
சேணுறு முலக மாதோ திரைக்கடற் புவனி மாதோ 
வேணுறு பிலத்தின் மாதோ கிரிகைபா லிணங்க ணங்கோ 
காணரு மன்னாள் செய்தி கழறவந் தருளோர் மஞ்சு 
வாணியோ விந்த மங்கை மனக்கருத் தறிகி லேனால் . 

47 
மனத்தினைக் கிரிகை யென்பால் வைத்தது கெட்டே னெண்ணே 
னினிக்கழை வில்லி கோலை யிகந்திடுங் காமத் தீயும் 
புனற்கட லுலகில் யான்செய் புண்ணியம் பலித்த தம்ம 
வெனக்குளந் தளரேன் மங்கை யினை தலுக் குளநோ கின்றே . 48 
மெலியுமெ னுளத்தி ருந்து மேனிகன் றினளோ வன்றி 
வலியுறு மெனைத்த னெஞ்சில் வைத்தலால் வாடி னாளோ 
வலைவுறு யானே தானா யமைந்திடுந் தன்மை யானோ 
நிலை தளர்ந் தனளென் றெண்ணி யணைமிசை நெடிது சாய்ந் 
சாய்ந்தமன் ன வனைக் கண்டு தருக்கியுட் டாப முற்றுந் 

தான் . 49 
தீர்ந்திட வருள்வ தாறா வதிசயந் திகழ்வ திந்த 
நாந்தக நிகர்கட் கன்னி நல்லடை யாள மாகி 
வாய்ந்ததா மென்கை யார மாலையைக் களத்திற் சேர்த்தேன் . 

50 
சேர்த்தவெண் டரள மாலைச் சிறப்பினை யிறைவன் கண்ணாற் 
பார்த்திது நம்பால் வந்த பரிசெனோ விலையி லாத 
தேத்தரு மிறும்பூ துள்ள தெவர்கொணர்ந் தனரோ தாபம் 
தீர்த்திடுந் தருக்கி லென்று சிரமசைத் துவந்த பின்னர் ; 

51 


109 


தூதிவரு படலம் 


இந்தநன் னித்தி லந்தண் மாலையு மிலங்கு நந்தஞ் 
சந்தவோ வியமின் கொங்கைத் தனிமணித் தாரு நோக்கிச் 
சிந்தைசெய் திடிலொப் பான செயலினாற் கிரிகை கொங்கைச் 
சுந்தரத் தாரே முன்னுங் கண்டதுண் டெனத்து ணிந்தான் . 52 
ஐயம தகன்ற பின்ன ரகத்தினிற் கண்ணி லொற்றுங் 
கையகத் திருத்தும் பார்க்குங் கண்டபீ டத்தி லேற்று 
மையிலம் மணித்தார் தன்னை மகிழ்ந்துட லெங்குஞ் சேர்க்குஞ் 
செய்யகோன் மன்ன னங்கந் திகழ்குறு வேர்வ ரும்ப . 

53 
நான் றனக் களித்த முத்த மாலையை நன்னூல் வல்ல 
சான்றவர் புகழ்தன் கையாற் றடவிரா கங்கொ டுத்துட் 
டேன்றரு தோய றூங்கு முழவுறழ் திணிபொற் றோளா 
னான் றரு ளொழுகுங் கண்ணா னோக்கியொன் றறைய லுற்றான் . 54 
அகக்களி யுதவுங் கோதி லாரமே கிரிகை நீடு 
சுகத்துட னுறைகின் றாளோ சுகாதிகள் சுகமோ சூழ்ந்த 
நகக்குய மடவர் யாரு நன்குட னிருக்கின் றாரோ 
தொகைப்பட வுரையா யுன்னைத் துணைக்கரங் கூப்பு வேனால் . 55 
என்னரும் புண்ணியத்தி னெழுத்தின திழுக்க மென்கோ 
வென்னுடைத் தாபந் தீர்க்க வருசுதைத் தாரை யென்கோ . 
வென்னற மெனுந்த ருப்பா லிலங்கரும் பென்கோ வுன்னை 
யென்னெனப் புகழ்வேன் கன்னி யிள முலைத் தரளக் கோதாய் . 

56 
கிரிகைதன் குயத்தின் மேவு கிளர்சுகத் தினைவிட் டென்பான் 
மருவிய புன்கண் டீர்க்க வருமணி யார மேயுன் 
விரிகுண முரைக்க வற்றோ மெலியரைப் புரக்குந் தூயோர் 
பொருவிறஞ் சுகத்தை யெண்ணா ரென்பது புதுமைத் தன்றோ. 

57 
மங்கையர்க் கடிந்து கன்னி மனையிலன் றான னத்திண் 
பங்கயங் கவிழ்த்து நின்னைப் பார்த்ததொத் தென்னைப் பார்த்தா 
ளங்கவள் கருத்தை யெல்லா மறிகுவை யொளியா தெற்குச் 
சங்கையற் றிடவி ளங்குந் தரள வெண் கோதா யோதாய் . 

58 
கன்னியைத் தழுவு தற்கோர் காரண மாகி வந்தாய் 
பன்னரு மார மேயென் பாணியாற் றடவும் போழ்தில் 
இன்னலை யுறாதி யன்னா ளிளங்குயத் தணையுந் தோறு 
முன்னையான் றுவளப் பண்ணே னென்றுமே யெண்ணு வேனால் . 
இப்பிவன் குகையி னுற்று மினியமா தவத்தை நீத்தும் 
வைப்புக ரூசி மீது வைகியு மார மேநீ 
செப்பருங் கிரிகை கொங்கை சேர்ந்தனை யுனைப்போ லெற்கு 
மெய்ப்பட வெய்து மோகாண் விடுத்தமா வனத்தி னானே . 60 


. 





110 


வசு சரித்திரம் 


நயனுறு கிரிகை மாலாய் நகையென வெண்ணப் பெற்றாய் 
கயல்விழித் துளியாய் நீயுங் கருகினை கொல்லோ சொல்லாய் 
அயர்விலம் மின்னும் யானு மணைமிசை யணைந்து நின்னை 
வெயர்வையால் விளங்கச் செய்வ தென் றுகொ லென்றான் 

[ வேந்தன் . 61 
வேந்தனீ துரைத்த பின்னர் மிகவெனை நோக்கி யீய்ந்தாய் 
வாய்ந்திடு மணித்தார் நல்கி மகிழ்வு நீ மறைத லென்னை 
சாந்தமோ டென்மு னின்று சாற்றுதி தலைவன் வாழ்வ 
தேய்ந்திடு தலைவி வாழ்வ திகுளையா லன்றோ வென்றான் . 

62 
என்றசொ லிறுக்கு முன்ன மிராமன் முன் கிடந்த கல்லோர் 
மன்றலங் கோதை யான வாறுபோற் பாவை யாமென் 
மின் றிகழ் வடிவு நீத்து வேந்தனைத் தொழுது நின்று 
குன்றுறழ் புயத்தோய் கேட்டி யென்றிவை கூறி னேனால் . 63 
நின்னுரை தவறு மோயா னெடுங்கிரி மகடன் பாங்கி 
தொன்னிலை மஞ்சு வாணி யாமவ டுயருரைக்க 
வுன்னிடை வந்தேன் மற்றவ் வொண்டொடி தனைவே ளென்னு 
மன்னுமா மறலிக் கீந்தாய் மறந்து பின் பாரா துற்றாய் . 

64 
வாழிய வரச ருக்கு மறப்பதுண் டாயி னுஞ்சற் 
றேழைக டமைம றக்க லாகுங்கொ லேந்தா லுன்னைக் 
கோழிலை யரம்பை யன்ன செழுந்தொடைக் கொவ்வைச் செவ்வாய் 
மாழையுண் கண்ணி சொன்ன வாறெலா மினிது கேண்மோ . 65 


வேறு 


- 


66 


பிறங்க லெறிந்திடு நின்கதை மங்கையர் பேசும்போ 
தறிந்தருள் கன்னி தளர்ந்தச லஞ்சொ லருந்திண்மை 
யுறும்பரி சுள்ளத் தைச்சர ணங்கொ டுலைந்தோட 
வெறிந்தவ னெஞ்சு கரைந்திடு மாறிலை யெனநொந்தாள் . 
ஏழைய ருக்கரி தாகுத லானு மிரும்போகத் 
தாழுந ருக்கெய் துதலா னும்ம னைவோர்க்கும் 
வாழிய நேயந் தருகுத லானும் வசுவென்றே 
தாழ்வி லரும்பேர் பெற்ற தவற்குத் தகுமென் றாள் . 
ஏவு மிடந்தொறு மேகுந் திருவையு மெண்ணாதா 
னாவசை கின்ற படிக்கெளி தாய்வரு நல்வாணிப் 
பாவையை யோரொரு சொல்லி னிவத்திய படைவேலா 
னாவல் கெடுத்தெனை மேவுறு மோவென வழுதாளால் . 


67 


68 


தூதிவரு படலம் 


111 


69 


70 


71 


நுவலரு மாமைத் தருவுறு தரணியை நொய்தாக 
நவில்பவ னொருதன் கைப்பற் றியபுகழ் நன் மாதை 
யவனிவி ணெண்டிசை தோறுஞ் செலவிடு மவன்வந்தென் 
கவலைகெடும்படி யணைவதி லென்று கலுழ்ந்தாளால் . 
இன்னு மனேகம் பெண்கள் விரும்ப விருக்கின்றோ 
னுன்னரு மாதவ மில்லே னுக்கெய் துறுவானோ 
மின்னனை யீர்கிடை யாத பொருட்கு விருப்பாத 
னன்னிலை யாகிய பேருணர் வோவென நைந்தாளால் . 
காணுதி யென்று மொழிந்திடு போதொண் கனிவாயில் 
வாணகை வந்துற மெய்புள கங்கொடு மகிழ்வேந்தி 
யேணுறு மாதுரி யம்பெற வென் னுள மிதமாகத் 
தூணுறழ் தோளின னாதர வாலொரு சொற்சொன்னான் . 
அற்றமி லசலம் வன்மைத் தன்றோ வது தன்னை 
யெற்றிய வன்றா ளதினுந் திண்ணிய னெனன் மெய்யே 
மற்றவன் வலியைக் கண்ணாற் போக்கி மயனல்கும் 
பெற்றிய ளெத்திண் மையளோ பாராய் பிணையன்னாய் . 
ஆசைகொ........ து வசுவென் றோதுத லறிவன்றவ் 
வீசொளி வசுவைத் தான்விலை யாக மிகக்கொண்டு 
நாசமில் பாவப் பாக மகற்றோர் நதிதந்த 
தேசுடை மணியொன் றங்க ணிருக்குஞ் செயலானே . 
ஏதமி றிருவைத் தரணியை வாணியை யெண்ணானென் 
றோ துத லென்னே நித்திய மாகி யுறுசீரு 
மேதில கண்ட வுருவமு மின்சொலு மிகவாத 
மாதை யணைப்பவன் மற்றவர் தம்மை மதிப்பானோ. 
சொல்லாய் மென்மொழி மாதே யென்றிறை சொல்லக்கேட் 
டெல்லாம் வல்லை சொல்லரி தோநிற் கெம்மானைப் 
பொல்லா வேள்கைக் குறல்செய் குதியோ போரேறுன் 
மல்லார் தோளிற் சேர்க்குதி யோசொல் வாயென்றேன் . 


72 


73 


74 


75 


76 


என்றலுன் சிந்தைக் காதலு மாகத் தினைவுந்தா 
னுன் றன் கண்ணாற் கண்டனை தெளிவிங் குன்னாதே 
யின்றிங் கையங் கொண்டொரு பயனு மிலாவெஞ்சொல் 
ஒன் றுஞ் சொல்லே லினிமத னாணையெ னுயிர் தந்தோய் . 
அன்னை பிதாமென் சொல்லினை மீறா தமைகின்ற 
கன்னி கருத்தை யறிந்தனன் மோகக் கடனீந்த 
நின்னரு ளென்னுந் தோணி கிடைத்தது நிலமின்னே 
புன்னவை யில்லா வின்பக் கரையிற் புகுவேனால் . 


77 


. 


112 


வசு சரித்திரம் 


1 


78 . 


- 


மயலற நெருநற் போதொரு தூதன் வந்தென்முன் 
இயன்மக வானுன் னினைவை யறிந்தன னினிமேலோ 
யுயர் தரு கோலா கலனிடை யும்ப ருடன் சென்றே 
நயனொடு பெண்கேட் டருளுவ தென்று நவின்றானால் . 
அந்த வியன் சொற் கேட்டபின் மதவே ளணிவில்லால் 
உந்திய கணைகட் கஞ்சா துயிர்கொண் டுறைகின்றே 
னிந்த நன் மொழியைக் கன்னிகை பாற்போ யிப்போதே 
புந்தி தெளிந்திட வோதுக வென்று புகன்றன் பால் ; 
என்கை யிடத்திவ் வாழி கொடுத்தா னிறைவன்றா 
னன் குட னென்றோர் கன்னல் செலாமுன் னவைதீர்ந்த 
மின் கொளு மிடையீர் வந்தன னென்றாள் வியன்மேவு 
மின்கனி நிகர்வாய் மென்மொழி யெனுமோ ரியன்மாது . 


79 


80 


வேறு 


மஞ்சுவாணி , தன் முன்பு வைத்த ஆழியைக் கண்டு 

கிரிகை மகிழ்ச்சியுறல் 
ஆங்கவ ளிருந்து மிணை தவிர் மணிப்பொ 

னாழியை யெடுத்துமென் குழலென் 
றோங்கிய கரிய முகிலையும் விழியென் 

றொளிர்சரோ ருகத்தையு நெருங்கு 
பூங்குயத் திகிரிக் குருகையும் விளங்கப் 

புரிந்தன ளன்னதை யுலகில் 
வீங்கிருள் விரித்து வல்லிருள் பருகும் 

விண்மணி யென்னவே குறித்து . 
கன்னிகை யன்ன வாழிமீ திலங்கு 

கண்கவர் வசுப்பெயர் தனைக்கண் 
டுன்னரும் வசுவைத் தரிசனம் புரிந்தாங் 

குளத்திடை மதித்துமெல் விரலில் 
அன்னதைப் புனைந்தாள் புனைந்தவப் பொழுதே 

யாடவர் திலகமா மரசன் 
றன்னருங் கமலக் கரம்பிடித் ததுபோற் 

றருக்கொடு புளகமுற் றனளால் . 


81 


82 


கிரிகை வசுவினை மணக்க விரும்பியிருத்தலைக் 

கேட்டு அவள் பெற்றோர் மகிழ்தல் 
அரசனை யொருநாட் கண்டுதன் பதியென் 

றங்கனை மதித்துமான் மிகுத்த 
விரகினை யொருத்தி போயுரைத் திடலும் 

வேந்தடை யாளமொன் றளித்துப் 


113 


தூதிவரு படலம் 
பெருமய லுடனாண் டிருந்தது மகவான் 

பிறங்கியல் வதுவைசெய் விக்க 
வருதனிச் செயலு மரிவைய ருரைப்ப 

வாழ்ந்திரு குரவரு மகிழ்ந்தார் . 


83 


விரகத்தால் கிரிகை அடைந்த மெய்விளர்ப்பு நீங்குதல் 
மங்கைதனிதய கமலமுண் மலர 

வந்தருள் வசுவெனு மிரவி 
பொங்கொளிக் கரமுத் திரைதனைக் கண்டு 

பூங்கொடி தனைமிக வருத்தா 
தெங்கணும் பரந்த தாரகைக் குழுவோ 

டெழுந்தொளிர் திங்களின் கிரண 
மங்ககன் றதுபோ லகன் றது விரகத் 

தான் மிகக் கலந்தமெய் விளர்ப்பு . 


84 


கோழிகள் கூவுதலின் வருணனை 


85 


மகபதி யெமதோ ருருக்கொடு கால 

மயங்கமுற் கூவிய பொழுதி 
னுகலரு மொருமா தவன் புக லுரையா 

லுருவுகெட் டகன் றிட ( லா ] னே 
[ அகமதி லுணர்ந் ] தே காலமூன் றினையுந் 

திடப்பட வுணர்த்துவ தென்று 
வகைபெறப் புகறல் போற்றலை நிமிர்த்து 

வாரணத் தொகுதிகூ வியதால் . 
காலைக் காட்சியைத் தோழியர் கிரிகைக்குக் கூறல் 
இந்து நல் லிரவாம் வல்லியை மணந்தே 

யுதிர்ந்திடு மிணையில் சந் திரிகைச் 
சந்தனத் தொடுவிண் மனையைவிட் டகன்றுவத் 

தக்கவவ் வமையமா மிருளை 
முந்துமப் பொழுதற் றுதிருடுத் தொடைவெண் 

முத்தினை விரைவினிற் பொறுக்கிப் 
புந்தியி னினைத்துக் குவித்ததொத் தெழுந்த 

புகரினைக் காட்டின ளொருத்தி . 
இரவுதா ரகை நன் னீலமொண் கிழக்கா 

மிவையென விருப்பலோ யானென் 
றரியதண் ணிலவு தன்னுடை யிறைவற் 

கபாயமொன் றுற்றிடு மளவில் 


86 


15 


114 


87 


வசு சரித்திரம் 
விரவியாங் கவனை யகன் றிடா தணைதல் 

வேண்டிவன் னியிற்கலந் ததுபோல் 
மருவிய கிழக்கு வெளுத்திடு மியல்பை 

மகிழ்வொடு காட்டின ளொருத்தி . 
தாரகைப் பயிர்வான் வயலிடை விளையத் 

தண்ணிலாப் புனல்வறந் ததற்பின் 
சீரிதா யறுத்து வைகறை யுழவன் 

செழுமயன் றூற்றிய பொலிபோ 
னோறு மெழுவாய்த் திசைமிக வெளுத்து 

[ முறையு ) றக் கிடந்தது பயனற் 
றோருமொண் மதியந் தூற்றிய வமையத் 

தொழிந்திடு படி [ யையொத் ததுவே . 
திருமனைக் குறுங்கா லிருபிறப் புடைய 

திகழினத் தொலிமிகப் புனிதம் 
புரிதரு மனுவாய்த் தடமெறி திவலை 

பொலிவுறத் தெளித்திடு புனலாய் 
மருவல்கண் டினிய நேமியென் றுரைக்கு 

மாண்புடை யிருபவச் சாதி 
விரைவினி லொற்றை யெதிர்வர வொணாதென் 

றினைந்தெதிர் வந்தன விளங்க . 


88 


89 


90 


மதனெனும் புளின னேமியம் பெடையைத் 

தீவக மாகவைத் திடலு 
மிதமுற வொலிப்பக் கேட்டிடுஞ் சேவ 

லென்பதங் கெளிதில்வந் தளவிற் 
புதுமையா முடலோ டுடலினைப் பொருத்திப் 

புண்டரீ கத்தில்வைத் திடாமற் 
று துகல கலென முழங்கலாற் குடம்பைப் 

புட்குல மகன்றன பறந்து . 
இரதிதன் கொழுந னொருகடுங் கணையா 

லிலகுமூ வுலகையும் விறல் கொண் 
டரிய [ 1 ] வான மலர்மா மழைசொரிந் 

திடவந்தக் கணை நன் கொடு தன் 
உரியமுத் திரையிட் டாங்குவைத் திடலொத் 

திருந்ததா லொழுகிசை முரலுங் 
கரியவண் டொடுசேர்ந் தசைவிலா திணையில் 

காவிமென் மலர்குவிந் ததுவே . 


91 


115 


தூதிவரு படலம் 


வேறு 


மரையெனும் பதங்க நற்பெண் மதித்தலில் வைத்த நன்கே 
சரமெனுங் கருவை மூடிச் சார்தலான் மலரும் பேறு 
வரவரி யென்னும் பிள்ளை மலினத்தோ டுதித்த தம்ம 
வுரியகா தலரை யெல்லா முடற்றிய தோடத் தானே . 

92 
வேறு 
காலமா கியநற் போதமா விருடி 

கருதரு முதயவெற் பிறைக்குங் 
கோலமார் குணக்கென் றிடுமக டனக்குங் 

கோதினே மிக்கித முடைத்தாய்ச் 
சீலவா னவர்த மஞ்சமே முழுதுந் 

திரண்டவோர் மதலைவந் துதிப்பான் 
றால் மொத் தத்தி வன்னியி லுடுவோ 
தளமெனா குதிபுரிந் தனனால் . 

93 
குமுதவா தார மாகியுற் றதனாற் 

கோதில் பூந் திருமகள் பொறாது 
கமலமா மனையை மூடிடத் திறக்குங் 

கருமமொன் றியற்றுவ லெனவவ் 
வமயமா முகுந்த னிடவிழி தனைமூ 

யணவல நேத்திரந் திறந்தாங் 
கிமகர னொளிகெட் டகன்றனன் பரிதி 
யென்பவ னெழுந்துதித் தனனால் . 

94 
பொன்னுரை கடுக்குஞ் சுணங்கணி முலையாய் 

பொருவிலுன் ராதையை வினவி 
யுன்னையவ் வசுவுக் கியன்மணம் புரிவா 

னுறுமக பதிக்குமேற் பிடித்த 
தன்னிகர் செழும்பட் டாதபத் திரம்போற் 

றனிக்கதி ருதித்ததா லதனிற் 
பன்னரு மணித்தார் கிரணமொத் தன நீ 
பார்த்தியென் றுரைத்தன ளொருத்தி . 

95 
என்பன மடவா ருரைத்தலும் வினவி 

யிணையில்சீர்க் கருங்குழற் கிரிகை 
துன்பம தகன்று மலரணை யொருவி 

தூயவா னனமலர் மலர்ந்தாங் 
கன்பொடு கரும முடித்தருங் குருவைத் 

தொழுதிருந் தனளவ டனக்கு 
நன் பிதா வதுவை செய்திடக் கருதி 
நவையற வுறையுமப் பொழுது , 

96 
தூதிவரு படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 727 . 


116 


வசு சரித்திரம் 


2 


3 


25. இந்திரன் வரு படலம் 
இந்திரன் , தேவர் முனிவர் முதலானோர் 

புடைசூழக் கிரிகை யிருப்பிடம் வருதல் 
முந்துற மந்தா ரத்தார் முருகெழுந் ததுபின் றேவ 
துந்துபி திடுதி டென்று துவைத்தது பின்னோர் சோதி 
வந்தது திகுதி கென்று மற்றதின் பின்னை மாதர் 
தந்திரி யோசை வந்து சார்ந்தது குமுகு மென்ன . 

1 
பின்னரோர் கணத்தி லீது பேசரும் விமான பந்தி 
மன்னரு மிவர்க டேவ ரிவையவர் படிவக் காந்தி 
முன்னரு மிவர்படாமென் முலையர மகளி ராகு 
மென்னவிங் கறிய லான யாவர்க டமக்கு மாதோ . 
அரிமுத லெண்மர் தாமு மரியிவர் பரியுந் தூய 
வரிபெருங் கரியு மான்ற வரிவிமா னங்க ளுங்கூர் 
அரிவிழி மகளிர் யாரு மரிமுகர் முனோருஞ் சேர்ந்தார் 
அரியவம் பரத்தின் மிக்க வகிலசித் திரங்க ளாகி . 
கிரியிறை சிரத்தி லோசை கிளர்வுறக் குதித்தா ளென்று 
தரைமுத லுரைக்குந் தூறு தவிர்க்கவோ கிரியி றைப்பால் 
ஒருதிரு மெல்லி யாகி யொய்யென வந்தாள் கங்கை 
விரிவிழி பான லுந்தாள் வனசமு முடைய ளாகி . 

4 
முற்பதந் தூக்கி வைக்கு முறையென விறங்கிற் றண்டா 
பொற்பரி தன்கைத் தாக்காற் புவியிடை விழுகொண் மூவைத் 
தற்பெருங் கொம்பாற் றூக்கத் தாழ்வது போலி றங்கிற் 
றற்பொடு மகவா னேறு மடல்கொடு கரடக் குன்றம் . 

5 
வனப்பத வுகிராற் சென்னி வளைந்துதா நிலத்தைக் கீறல் 
எனத்தனி விண்ணின் மாத ரிறங்கினர் செங்கை வீசி 
யினத்தொடேழ் முனிவர் தாந்த மிரேசிக முயற்சி போல 
முனற்கருந் தண்டு கொண்டு முடிச்சடை யவிழ வந்தார் . 
அந்தர வுலகங் காக்கு மமரர்கள் யாருங் கூடி 
வந்தனர் விமானத் தோடு மணிமய மான சோதிச் 
சுந்தர விரத பந்தித் தொகையிறங் கினநி றைந்து 
கந்தர நிமிர்த்து நின்று காசினி யோர்மே னோக்க . 

7 
தேவர்கள் வருகையினால் அங்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் 
அரிக்குநல் லரிக ரிக்குக் கரிதிற லாளுக் காண்மின் 
விரிக்குமொண் மணிக ளின்பால் விளங்குதல் கொண்டோ விந்த 
வரைக்குவ டசைந்த தில்லை மகற்குநற் சேதி நாடன் 
பொருட்புரை சரணந் தாக்கப் பொறுத்தது நடுங்கற் பாற்றோ! 8 


6 


ன 


மேய னுறக்க லந்த 
யொருவின மயிலின் கால் மோதரும் இவன் கால 
இந்திரன் வரு படலம் 

117 
வானவர் வரக்கண் டஞ்சி மாக்கள்குப் புறவெ ழுந்த 
மேனிமிர் செங்கற் றூளும் விரவுபன் மணியி னெல்லுந் 
தான விண் ணெழுதல் விண்ணோர் தம்பதிக் கவன்சா பத்தைப் 
பூநக நிறைகா ணிக்கை யாய்க்கொடு போதல் போலும் . 9 
முகிலிறை மேவத் தானே யவிந்தது முனிவனத்தீ 
மகிழ்வொடு வயிர வாளி வரக்குகைத் திமிர மாற்ற 
பகர்விலங் காதி சாதி பகை தவிர்ந் தொன்றுக் கொன்று . 

10 
பருவமோ ராறுஞ் சேவை பணுமவன் வருத லானே 
விரிதரு சராச ரங்கள் பணிபவன் மேவலாலே 
மருவுறு தருக்கள் வல்லி மலர்கனி யுகுத்த மானே 

தா . 

11 
கோலாகல இறைவன் , இந்திரன் முதலியோரை 

வரவேற்று நல்லுரை கூறல் 
விழுமொலி யருவி நீர்தாள் விளக்குநன் னீர தாகப் 
பொழிமல ருதிர்வ தன்பு புரியருச் சனைய தாகப் 
பழுதறு மணிக்கு வட்டைப் பார்ப்பது பூசை யாகத் 
தொழுதுநின் றதுசி றந்த தொல்வரை மகப திக்கு . 

12 
பின்னரெம் நாவ னாதி யமரர்க்கு முகமன் பேசி 
மன்னுமா முனிவர் பொற்றாள் வணங்கியொண் கங்கை தன்னை 
முன்னுறப் புகழ்ந்து தெய்வ மொய்குழ லாரை நோக்கி 
நன்னய மொழியி னானே விளித்தன னகக்கு லேசன் . 

13 
கிரிகையை அழைத்து தேவர்களை வணங்கச் செய்தல் 
என் குல தெய்வ மாதர்க் கியலர சுயர்மே னைக்கு 
நன்குறு மிமவா னுக்குஞ் செல்வமை நாகன் பிள்ளை 
யன்புறு மருகி யீறி லாற்கென மடவார் போற்றத் 
தன்புதல் வியைப்பொன் னாடர் தாள்பணி வித்தான் வெற்பன் . 14 

கிரிகையின் எழிலைக்கண்ட தேவர்கள் தன்மை 
வெங்கட லமுத முண்ணும் விண்ணவ ரிமையாக் கண்ணு 
மெங்கணும் புகழ்ப ரப்பு மிந்திர னனேகங் கண்ணு 
மங்கிடா துற்ற பேறு பெற்றனர் மகிழ்வி னோடு 
தங்கண்மு னின்ற வெற்பின் றனையைதன் னெழிலை நோக்கி . 15 

கிரிகையின் வனப்பைக் கண்டு தேவமாதர்கள் அடைந்த நிலை 
கன்னித னெழிலைக் கண்டு கழிதரு மெழில ரம்பை 
சென்னிகீழ் வளைத்து நின்றாள் செறிவன வரிணி யாங்குப் 
பன்னரு மருண்ட பார்வை படைத்தனள் குறைவு மாசு 
மன்னின ளகன்றா ளாண்டு வருசசி ரேகை யென்பாள் . 16 


- 


- 


118 

வசு சரித்திரம் 
உயர்புகழ் மஞ்சு கோடி யுரத்தசொ லாற்ற ளெம்மை 
வியனுறு தாபந் தன்னாற் கரைந்தனள் விபுதர் யார்க்கு 
மயலருள் கின்ற சானு மதியருங் கல்லாய் நின்றாள் 
புயறவழ் வரையின் பிள்ளை பொற்பினுக் கழுக்கா றெய்தி . 
நறையுரு விளர்ப்ப டைந்தா ணவிலரு மெழில்கொ டாரை 
யறிவகன் றிருந்தாள் மிக்க மதாலசை முயற்சி யற்றாள் 
மறிவிழிச் சித்திர ரேகை மதிமுகங் கருகி நின்றா 
ளுறுசுபா ணனைசி றந்த கிரிகைமு னுளமு டைந்து . 


17 


18 


19 


20 


கங்காதேவி கிரிகைக்கு ஆசி கூறல் 
இருவருந் தேடிக் காணா விறைசிரப் பணியாய் மிக்க 
பரவரும் புனித மாய்வல் வினைக்கொரு பகையாய் வைகு 
மொருதிருக் கங்கை மங்கை யோ தருங் கிரிகை தன்பான் 
மருவியே தழுவி நின்று மாற்றமொன் றுரைக்க லுற்றாள் . 
கன்னிநி னன்னை தூய காசினி நதிக ளுக்குட் 
பன்னருஞ் சிறப்படைந்தாள் பரிவொடு நின்னை யீன்ற 
நன்னிலைத் தாதை தானு நாகமன் னவர்த மக்கு 
முன்னத மான தன்றி யாரினு முயர்வு பெற்றான் . 
அடியினிற் றாழ்ந்து நின்ற வசலமொன் றுடைய னாகித் 
தடையில்கல் யாண னாகித் தலைமதி யனுமாய் வைகு 
முடையலை யரித னன்பாற் கைப்பிடித் துமையைப் போல 
விடலரு மேக மாகி யுறையென விளம்பி னாளால் . 

கோலாகலவரசன் இந்திரனைப் புகழ்ந்துரைத்தல் 
அழிவறு கங்கை யிவ்வா றறைதலுங் கேட்ட பின்னர் 
விழைவெனுங் கடலு ளாழ்ந்து வியனுல கமரர் போற்றும் 
பழையவன் றன்னை நோக்கிப் பாணிதன் சிரமேற் கூப்பி 
யெழில்விசும் பணவு திண்கோட் டிமகிரி மைந்தன் கூறும் . 


21 


22 


வேறு 


1 


கனமுனது வாகனமொண் கற்பகக்கா 

வுன்காநற் காம தேனு 
வுன துபசு மிளிர்சிந்தா மணியுனது 

மணியாகு முனக்கி யானிங் 
கினிதுதவு மருக்கியமு மென்றொடையு 

மென்பொருளு மெழில்கு லாவு 
புனிதமணி யஞ்சலியும் போதுமோ 

வுலகு புகழ் புலவ ரேறே ! 


23 


மணம்பேசு படலம் 


119 


24 


செம்மை தரும் யோகவிருப் படைந்தாற்றி 

னிடைபடிந்துந் தெறுவாள் வேந்தன் 
வெம்மைதனைப் பொறுத்து முயர் பக்கமகன் 

றிவண்வந்து விலகா துற்று 
மம்மையருட் குரவனைவிட் டியற்கன்னி 

வனந்தனைக்கண் டமைந்து மீண்டு 
மெய்ம்மையொடும் யானிருத்த றவமாகக் 

கருதினைகொல் விரைந்து வந்தாய் . 
ஏழைக்குத் துணையரிய தெய்வமே 

யெனவுலக மியம்பன் மெய்யே 
தாழ்வற்ற வசுபாத நகப்படையா 

லடிபட்டுத் தாளி லாது 
பீழைப்பட் டுறைவேன் மே லமரரொடு 

சுரநதியைப் பெரிதுங் கொண்டு 
வாழ்த்தாவந் தனைபேர்பெற் றனன்மக்கட் 
செல்வமொடு மலைச்சா திக்குள் . 
இந்திரன் வரு படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 752 . 


25 


26. மணம் பேசு படலம் 


கிரிகைக்கு வசுவேந்தனே கண வனதற்கு 

ஏற்றவன் என்று இந்திரன் கூறல் 
என்னுமுய ரசலனெடு நாற்றந்தக் 

களிறுடைய விறைவன் கூறு 
மன்னியர்போ லிப்படி நீ சொல்லுவதெ 

னுன் றந்தை யழல்வேள் விக்கண் 
முன்னவிபா கம்பெறுவோ னுனக்குமலைக் 

குலங்களுக்குண் முதன்மைப் பேறு 
மன்னுவதிங் கரிதோநன் மேனையெனுஞ் 

சுத்திதரு மறுத்தீர் முத்தே. 


1 . 


. 


சேதிபர்கோ னடி நகத்தா லடிப்பட்ட 

வுன் சிறுமை தீர்க்க வந்தா 
ளோதருமிக் கிரிகையெழிற் றிருவையருள் 

கடலெனவு முமையைப் பெற்ற 


120 


வசு சரித்திரம் 


* 


2 


3 


பூதரமென் னவுமிவளை யுலகுதொழ 

வேற்றவொரு புருடற் கீந்து 
தீதறுமா னந்தநலம் பெறக்கடவை 

யெண்ணினிய செயலி னானே . 
எழுதரிய சவுந்தரியம் பெற்றுறுமுன் 

மகளாகு மிவளுக் கேற்ற 
பழுதிலருந் தலைவனையொண் குணக்கடலை 

யென்சகனைப் பகரு கேனுண் 
மகிழ்வினொடு கேட்டிகுற மடமகளி 

ரிறுகுதன வரையிற் பூசு 
மகருமணந் தனைச்சுரர்க ணாசிமடுத் 

தருந்துமுய ரசல வேந்தே . 
மலரடியிற் றாழ்ந்தமலை யுடையனுமோர் 

கலியாண மயனுஞ் சீர்சால் 
இலகுதலை மதியனு நல் வசுவாகுந் 

தரணியிறை யவனே கங்கை 
சொலுமுறையுந் தவறுமோ கலியாணி 

யாமிந்தத் தோகை தன்னை 
யுலகுபுக ழவனுக்கே யீந்தரிய 

செல்வமெலா முறுதி மாதோ . 
மூவுலகும் புகழ்ந்திடுநற் சரித்திரமுள் 

ளவன்புவனி முழுதுங் காக்குங் 
காவலவ னியன் மருக னாகிவர 

நீயுளத்திற் கருதி முன்னந் 
தாவிலருந் தவமேது செய்தனைகொல் 

வலியினொடு தளிர்பொற் றாளால் 
ஓவெனநின் றுதைத்தவனே பணிகுவனென் 

றாலிதினு முயர்வென் வேறு . 
இந்திரன் சொற்களுக்கு உடன் பட்டுக் 

கோலாகல விறைவன் கூறுதல் 
என்பனவிந் திரனுரைப்ப மகிழ்ந்துபனி 

வரைபுதல்வ னியம்பு மெம்பாற் 
றுன்பமெனுங் கடல் கடக்கத் தோணியா 

யுதித்தருளித் தோகை தன்னை 
யன்பினொடு புவிபுரக்கும் வசுவுக்கே 

கொடுத்திநிறைந் தமரர் போற்ற 
வன் பகைஞ ருரந்துளைத்து நெடுங்குருதி 

கொப்பளிக்கும் வயிர வாளோய் ! 


4 


5 


6 


மணம்பேசு படலம் 


படலம் 


121 


7 


8 


புவனியிலோர் தெய்வமெதிர் நின்ற துண்டே 

லருஞ்செல்வம் பொருத்து மென்பர் 
கவிஞரள வில்லாத தெய்வதம்போற் 

றிடவெனது கண்முன் வந்தாய் 
நவை முழுது மகன்றனன்யா னினைத்தனமுற் 

றுதலரிதோ நவில ருஞ்சீ 
ரவிரிழைய புலோமிசைபொற் கொங்கைபொர 

நறவூற்று மலங்கற் றோளாய் ! 
மகிழ்வுடனென் கன்னிகையை வேட்பவனேர் 

கல்யாண மயனே யான 
புகழ்வசுவாங் கேட்குதுமென் றமரகணம் 

புடைசூழ்ந்து போற்று நீயே 
யிகலறவந் தருளினையா மிக்கருமம் 

யாவர்க்கு மிதமா மென்னின் 
மிகை தருமிங் கிதினுமுயர் சுபமுளதோ 

வேறெனக்கு விண்ணோர் கோவே . 
என்னையொரு பொருளருளென் றுரைப்பதற்கன் 

னியனலன்யானிணை தீ ரெந்தா 
யுன்னடிமை யலனோமற் றென்பொருளுன் 

பொருளேகா ணுரைக்குங் காலைப் 
பொன்னிதொழுஞ் சுத்திமதி சுற்றமுடன் 

வருகவெனப் புகன்ற ழைத்திக் 
கன்னிதனை யவ்விறைவற் கருளென்றா 

னிமயகிரி கருதிப் பெற்றோன் . 
மணச்செய்தியைக் கேட்ட கிரிகையின் நிலை 
தாதையிவை யுரைத்திடலு மருகுறையு 

மொருகிரிகை தலைவ ளைத்தாங் 
கேதமிறன் கரத்தமரம் புயத்திதழைக் 

கிள்ளிக்கொண் டிருந்தாண் மிக்க 
மேதகுவச் சிரமனைய மாரனருங் 

கணையையினி வெண்ண கத்தாற் 
சேதமுறப் படுத்திடலா மரிதன்றென் 

பதுக்காட்டுஞ் செய்கை போல . 
நதிமாதர் பலர் புடைசூழச் சுத்திமதி 

அவ்விடத்தை யடைதல் 
வாழியவிந் திரன்வந்து தன் கொழுந 

னுடன் புகன்ற வாற னைத்துந் 
தோழியர்சொற் றிடவினவிப் புண்ணிய நன் 

ன திகளொடு தூய்மை யான 
16 


9 


1 ) 


T 


122 


வசு சரித்திரம் 


11 


கேழிலருஞ் சுத்திமதி யெனுமங்கை 

பிறையனைய கிளர்வெண் கோட்டுச் 
சூழியயி ராவதனைத் தொழக்கருதி 

யானனம்பின் தொடர வந்தாள் . 
மிகுமமுத மயமான பகிரதிவெங் 

காலபயம் விடுவித் தோங்கு 
புகரிலுருத் திரசரணி யிருளகற்று 

மாவிசுதை பூவைத் தாங்கு 
தகவுடைய வராகியரும் பவமகற்று 

பினாகியுரை சாரும் வாணி 
சுகநறைகொ ....லையநதி முதலான 
நதிமாதர் தொக்கு வந்தார் . 

குல பருவதங்கள் வருதல் 
அருண திக ளிவ்வாறு வரக்கன்றின் 

பின்றொடரு. மாக்கள் போலப் 
பரியநெடுங் குலகிரிக ளினிமையொடு 

வந்தனவாற் பழுதில் கோடுங் 
கருதரிய வமுதொழுகு மடியுமுடை 

யனவாகிக் கமழ்மந் தாரத் 
தருநிழலில் வீற்றிருக்கு மிறைவனுரை 

சிரமிசையே தாங்கி யாங்கு . 


12 


13 


வேறு 


இமயவேந்தன் வருகை 
கோத்திரமி லுமையிவன்பா லுதித்து நல்ல 

கோத்திரியா யினளென்று மைய மேற்றோ 
னேத்துமிவன் மகளை மணஞ்செய்தி யார்க்கு 

மீசனா யினனிவன் றன் சேடந் தின்ற 
வாய்த்தகுலர் பெருமையொடு சிறந்தார் காந்தி 

மழுங்குமின் னிவன் றிசையை யடைந்த பின்னர் 
சீர்த்தியுடை வாள்வேந்த னானா னென்று 
தேவர்புகழ்ந் திடவந்தா னிமய வேந்தன் . 

மைநாகன் வருதல் 
வயிரநெடும் படைதடைய தாக வேலை 

மருந்து சிற்றோவன் றிரையாற் றன்மீ 
துயரடவி விழுந்ததோ பணிகள் கவ்வா 

தொளிர்கருட மணிக்கவச மணிந்த தோபொன் 


14 


மணம்பேசு படலம் 


123 


1 


15 


16 


னியலுருவிற் புனற்கருமை யடைந்த தோமற் 

றென்னமிகும் பாசிபட ருடம்பி னோடு 
வியனுடைய மைநாக னெழுந்து வந்தான் 
விரைந்திளவல் சுதைவதுவை காண்பா னெண்ணி . 

வேறு 
கிரிகை மணத்திற்கு மேனை வருகை 
ஆக மனைத்து நடுக்கமுறு 

மசல வேந்தன் றனக்களவில் 
ஓகை யொடுசெங் கைகொடுத்தே 

உரிய மேனை மிகவந்தாள் 
சேகு தளிரா னனத்தினுறுந் 

தெய்வ வன்ன மன்னநடைப் 
பூக நிகர்கந் தரக்கனிவாய்ப் 

புதல்வன் புதல்வி வதுவைக்கு . 
மேரு முதலான மலையரசர் பலரும் 
கிரிகையின் மணங்காண வருதல் 
அமர ரிருக்குந் தன்மையினா 

லஞ்சக் கரத்த ரெடுக்கையினால் 
விமல மாகி யனந்தகுணம் 

படைத்து விளங்கு மேன்மையினாற் 
றமிலோ ரிருவர் களுமொத்தோர் 

தாவா மேரு மந்தரமென் 
சிமைய விறைவர் மிகக்கூடி 

வந்தார் சிந்தை களிகூர . 
இனிய மணிரோ கணசயில 

மென்ப தமர்கிரிகளோடு 
மனமு முடலும் புளகமுற 

வந்த திந்த மணக்கருத்தா 
வெனுமொண் மகவான் கிரியளித்த 

விணையில் கிரிகைக் கிதுபரிசென் 
றுனிமுன் குவித்த மணிராசி 
யொத்துப் புவியில் விளங்கவே . 

கவிக்கூற்று 
மற்று முளபூ தரங்களெலாம் 

வதுவை காண்பான் வந்தமையால் 
அற்ற மகலிப் பெரும்புவன 

மலைந்து சாயு மிடத்தனந்தன் 


17 


18 


19 


13 


றுரைத்தான் . 
124 

வசு சரித்திரம் 
உற்ற படங்கள் கொடுத்தரிதிற் 

சுமந்தா னன்றி வந்திலனால் 
எற்றைப் பொழுதுஞ் சுமைசுமப்போர்க் 

கிச்சைப் படிக்கு வரப்படுமோ ! 
மணம் பேசு படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 771 . 

27. நகர்புரி படலம் 
மணத்திற்குரிய பலபொருள்களும் நிறைந்து விளங்கல் 
* சோதி மித்திர காந்த வாலத்தியுந் துளங்கு 
கோதில் பாலிகைக் குழுக்களும் குலவிய தொருபால் 
ஏத மற்றகோ கிலமென விசைத்திடு மெழுவாய்ச் 
சாதி மங்கையர் சோபனந் தயங்கிய தொருபால் . 
அங்க வெல்லையிற் கிரிகைதனிகுளைய ரடைந்து 
துங்க வேந்திடத் திந்திரன் வைத்தரு டொடர்பின் 
இங்கி தத்தனை மகிழ்ந்துநன் னதிகளோ டிலங்கும் 
பொங்கு சீர்மனக் கிதத்தன புரியுமப் பொழுது , 
திருமணத்திற்குரிய நல்லோரையைத் தேவகுரு கூறல் 
தாவி லோரையொன் றயில் விழிக் கன்னிகை தனக்குங் 
கோவி னுக்குமிங் கிதத்தன கூறுகென் றுரைத்த 
தேவர் தம்பதி யானன நோக்கியே சிறந்த 
பூவி னன் புரை யந்தண னன்பொடு புகலும் . 
அருக்க னாதிய ருடுக்கண மற்றவற் றதிதெய்வம் 
பொருப்பு நன்னதி பலவொடு புகுந்து நீ யிருப்பத் 
தருக்கி யான்புரி சடங்குவேந் தனுக்குமின் றனக்கு 
முரைக்க ரும்பெருந் திருமகிழ் வளித்திடா துறுமோ . 
அலவ னாளியொண் குடமெழி லேறுமை யடுவிற் 
றுலைந லந்திகழ் கயலினை யுறுப்பினாற் றொலைத்த 
விலகு மாமக ரக்குழைக் கன்னியா மிவளுக் 

நகர்புரி படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 788 . 


14 


15 


16 


17 


இங்கு இருக்கவேண்டிய முதல் பனிரண்டு செய்யுட்கள் மூலப்பிரதியில் இல்லை . 


3 


28. அரசன் வரு படலம் 
தேவகுரு கூறிய முகூர்த்த நல்லோரையை 

இந்திரன் வசுவுக்கு உரைத்தல் 
பொன்ன வன்சொலு மோரையைப் பொருப்பிறைக் குரைத்து 
மன்ன வன்றனக் குரைத்திட வந்தனன் மகவான் 
துன்ன ரம்பையர் பாடலுந் தூரியத் தொலியு 
மின்னெ டுங்கொடி யாடலு மன்பினை விளைக்க . 

1 
ண்ண லிந்திரன் வருவதைத் தூதரா லறிந்து 
தண்ணளிக்கடற் படிந்தனன் றடவரை களைத்தூள் 
பண்ணு மோர்சத கோடியுள் ளவன் மிகு பரிவோ 
டெண்ணி வந்தன னென்னிலின் பெய்துவ தரிதோ ! 2 
குறைவின் மேருமா மணிமுடி மிசையதன் குணத்தை 
யறிகி லாதுற மிதித்தவா கண்டல னடிமேல் 
அறைவ தற்கரி தான தன் னவிர்மணி முடியை 
நிறைகு ணத்தொடு கூட்டின னுலகுடை நிருபன் . 
அன்பி னற்பணி வேந்தனை யருங்கலி யாணத் 
தின்ப மெய்துக வென்றுரைத் தியல்புற வணைத்துத் 
தன்பெருந்திரு நயனமா யிரங்களாற் றயங்க 
முன்பு நோக்கிநின் றமரர்கோ னிவைசில மொழியும் . 4 
நேற்றி ராவென தவையிடை நேரிழை மகளிர் 
போற்றி யாடவொண் கின்னரர் பாடமுன் புரிவோ 
டாற்றல் விண்ணவர் புகழ்ந்திட விருந்திடு மமையத் 
தேற்ற மானவுன் றன்னையா னினைத்தன னிறைவ . 
உனது ளத்தினிற் கருத்தினை யுணர்ந்துபி னுரவோ 
யெனத கத்திடை மதித்தன னெழுந்தடுங் கொடிய 
தனும தன்புதுக் கணையினாற் றனிமதித் தழலால் 
இனிய கண்படை யின்றி நொந் தனைகொலோ வென்று . 
நலமி லங்குமைந் தம்பகங் கைக்கொடு நடந்தன் 
றுலக மேத்துமூன் றம்பக முடையனுக் குடைந்தோன் 
மலரு மாயிர மம்பக முடையவன் மகிழக் 
குலவு நண்பனை வெல்லுமோ வென்னவுங் குறித்தேன் 7 
வந்து காலையி லிமகிரி மகனொடு வினவி 
மைந்து சேர்குல கிரிகளை நதிகளை வருவித் 
தந்த மின்றுயர் நகரியொன் றங்ஙன மமைத்து 
முந்து சீர்புனை முகுர்த்தமு மின்றென மொழிந்து ; 


5 


6 


8 


126 


வசு சரித்திரம் 


9 


10 


கங்கை யாதியர் கந்திரு வாதியர் கழறும் 
பொங்கு நல்லிசைச் சோபனப் பாட்டொடு பொலியத் 
துங்க வேதியர் வாழ்த்திட விரைவொடு தோன் றால் ! 
இங்கு வந்தன னுனை மணக் கோலம் தியற்ற . 

வசு கோலாகலபுர மடைதல் 
என்று வாசவ னுரைத்தலு மெழுந்துவா ளிறைவன் 
துன்ற மைச்சரை யாதியா புரோகிதர் துவன்ற 
வென்றி வேற்படை வீரர்க ளிருபுறம் விரவப் 
பொன்ற யங்குகோ லாகல புரத்திடை யடைந்தான் . 

கோலாகலபுரம் ” அலங்கரிக்கப்படுதல் 
வேன லானுரு வொளித்திடப் பேரெழில் விளங்கு 
மான வேல்வசு வந்தன னென்றுள மகிழ்ந்து 
மேன லந்திக ழிந்திர புரமென விளம்பும் 
தான நாணுற வப்புரந் தனையலங் கரித்தார் . 
செயற்கை யாற்புரி கதிர்மதி யிருபுறந் திகழக் 
குயிற்றி னாரள வற்றபொன் மேருவைக் கொடியோ 
டுயர்த்த பந்தர்மேற் புறப்பட வரம்பைக ளுடனே 
வியக்கு மாரமென் றருவையு நிறுத்தினர் விரைந்து . 
வயிர மாமணி யழுத்திய விளிம்பொடு வயங்கச் 
செயிரி லிந்திர மணிவிதா னத்தைமேற் செறித்தார் 
இயல்ப டைத்தபொற் பாவைக ணிறுத்தின ரெங்கு 
நயனு றும்படி தூக்கினர் குமுதநன் னளினம் . 
காவணத்திடை நிறுத்து பல் கதலியின் கனிக்காய் 
மீவி ருப்பொடு வருகிளி யொழுங்கென விளங்க 
வாவணத்திரு வீதிக டொறுந்தொறு மளவின் 
மாவ ளப்படு மரகதத் தோரணம் வனைந்தார் . 


11 


12 


13 


14 


வேறு 


15 


பொன்னணி நிலைதேர்ப் பாவை பொலிவுநேர்க் கரமி னாரை 
மின்னுறு கொடிக டம்மால் விளித்திலை பாகளிக்க 
நன்னகர் மங்கை நீட்டு மங்கைபோ னாக வல்லி 
துன்னிய பசுங்காய்ப் பூக நாட்டினர் தொகையி லாது . 
அரியதாந் துகின னன்னீ ராடிபொற் றூசணிந்து 
பொருவருங் களபந் தண்டார் புனைந்துநற் றூப தூமங் 
கருமுகி லென்ன மஞ்ஞை யாடுதல் கண்டு மிக்க 
புரமெனுந் தெய்வம் வாழ்ந்த தமரரும் புகழ மாதோ . 


16 


| 


அரசன்வரு படலம் 


127 


வசுவேந்தனின் மணவிதழ் பெற்று , அரசர் பலரும் 

பரிசுப் பொருள்களுடன் வருதல் 
திறலிறை தனிச்சு பத்தை யாட்க வேட்டிற் றீட்டி 
யிறைவர்பா லுய்ப்ப வப்பாரிறைவர் தந் தலைமே லேற்று 
மறுவில் பொற் பட்ட மின்று வாய்த்தன வென்று வந்தார் 
நிறைதரு பரிதேர் யானை நெடுங்கன காதி கொண்டு . 


17 


வேறு 


அப்பொழு தேற்பட்ட பல்வகை யொலிகள் 
யாழொலியைப் பாடுமொலி யடக்கப் பாடு 

மியலொலியை வேயினொலி யடக்க வேயி 
னூழொலியைத் தாளவொலி யடக்கத் தாள 

வொலியையருங் கூத்தினொலி யடக்கக் கூத்தின் 
பேழொலியைப் பேரிமுத லியங்க ளார்க்கும் 

பேரொலிவந் தடக்க முழங் கியது நின்று 
கேழிலொரு தனிநாதப் பிரமம் போலக் 

கிளர்ந்து கிளர்ந் தகண்டமாய்க் கெழுமி யெங்கும் . 


18 


வேறு 


ஸப்த ரிஷிகள் வருகை 
அலர்தலை யுலகம் போற்று மமரர்கோ னுரையா லோரேழ் 
குலமுனி வரர்தந் துய்ய கோதையர் விளங்கு செம்பொற் 
கலனிடை யறுகு சந்தக் கந்தமக் கதைதாம் பூலம் 
பலமிவை யிருத்தி யேந்தி வந்தனர் பரிவி னோடு . 


19 


மகளிர் மங்கள கீதம் இசைத்தல் 


20 


சீருடனமுத மார்ந்து திகழ்தரு மிராகம் பெற்றுக் 
கூரிய வாகி மேன்மை கூடியே பிறழ்த லின்றி 
நேரிலா தொளிர்தங் கண்கணிகர்த்தமங் கலப்பாட் டங்க 
ணேருறப் பாடி னாரா லினியகற்புடைய மின்னார் . 
சுரதரு நிரைக டேவ கணிகையர் சுதைக்கும் பங்கள் 
இருபுடை நெருங்க வந்தா னெழிலரிக் குரிய வில்லாள் 
ஒருகுடை நிழலி லெல்லா வுலகமும் புரக்கும் வேந்தன் 
திருமனைக் கவைப டைத்த தேவர்கோன் பரிவு கூற . 


21 


அரசன்வரு படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 809 . 


. 


29. கோலஞ் செய் படலம் 
வசுவுக்கு மணக்கோலஞ் செய்ய அரமகளிர் வருதல் 
வயிரவா ளேந்து செங்கை மகபதி வதுவைக் கேற்ற 
செயல்புரி வித்தல் காணூத் திகழா மகளிர் யாரும் 
புயனிகர் வசுவுக் கெண்ணெய் பூசுத லாதி செய்ய 
நயனொடு வந்தார் தங்க ணன் மன மகிழ்ந்து மாதோ . 


1 


வேறு 


வசுவேந்தனுக்கு அரமகளிர் அக்கதை இடுதல் 
நிலவரசுக் குயர் தாரை வருடு பாத 

நீதரணி யிறைக்குடம்பு பிடியொண் மேனை 
யலகிலுயர் மங்களமுள் ளவன்றன் சென்னிக் 

கன்பினொடு சேவைபுரி சசிரே காய்நீ 
திலதயில் மிடுவதற்கு மிகவும் வல்லை 

திலோத்தமை நீ புகழ்வசுவை விளக்கஞ் செய்தற் 
கிலகுமணி மஞ்சரிநீ விரைவில் வாரா 
யென்று மகிழ்ந் தக்கதையிட் டாரி றைக்கு . 

எண்ணெய் பூசுதல் 
உதரமென் மடிப்பு சற்றே நிமிரநல் லுயிர்ப்பி னானே 
மதுகர மயங்க வெங்கு மாமணங் களபம் வீசக் 
கதிர்விழி பிறழ முத்தக் கவின்றொடை நடிக்க நின்றோ 
ரெதிரிலா ரணங்கு மன்னற் கெண்ணெய்பூ சினள் சி றக்க . 


2 


3 


வேறு 


வளர்தனத்தை மறைத்திடுதி யென்னப் பேதாய் 

வளர்தனத்தை மறைத்திடுத லறமோ வென்று 
மொளிரன்னந் தனையகற்று கென்ன மின்னே 

யொளிரன்னந் தனையகற்ற லெளிதோ வென்று 
மளிவந்து புடைசூழ்தல் பாரா யென்ன 

வளியுறுத லுயிர்க்குநிலை யன்றோ வென்று 
மிள முலையர் . வினோதமிவை கூறி வேந்தன் 
மயிர்கோதி யெழுந்தருணீ ராட வென்றார் . 


4 


வேறு 


வசுவுக்கு மங்கல நீராட்டுச் செய்தல் 
அரிகதி கடக்கும் வாள் வேந் தெழிற்கன்னி யத்த நல்க 
வொருசல பவனத் தின்கண் வருபொழு தொளிக்கா றன்னை 
மருவொரு மின்று டைக்க மணிபாது கைமேல் வைத்தா 
னருமணிப் பீடத் தம்போ ருக நிதி தனைவைத் தாங்கு . 


5 


கோலஞ்செய் படலம் 


129 


மன்ன நீ ராடு மேல்வை மதிமணிக் கும்ப மேந்து 
முன்னரும் பாவை மின்னார் முகமதி யெனவூ றம்பைத் 
தன்னிலூற்றுதல்கண் டன்னோர் தலைவளைத் திடலு மூற்றா 
தன்னது நின்ற தம்ம வறிஞர்த மியல்பு போல . 

6 
வடுத்தவிர் செண்பகத்தான் மயங்கிய சுரும்பைக் கையின் 
வடித்ததென் றளித்துத் தேற்றும் வசந்தமா தென் மயிர்ப்பால் 
அடுத்திடு நறுநெய் தீர வாரநன் னெல்லிச் சாரங் 
கொடுத்தமு தனைய மாதர் கோதின ரரச னுக்கு . 

7 
சேவகத் தினிற்சி றந்து தினமிருந் தானத் தோடு 
மேவியொண் .... கலந்தோ மிகுமிளம் பிடிக ளெல்லாந் 
தாவிலன் புறவி ளங்குந் தடக்கரப் பெருமா னுக்கு 
மாவொளிக் கும்ப நன்னீ ராட்டினர் வான மாதர் . 

8 
வசு மஞ்சன மனையிலிருந்து வருதல் 
ஒருத்திசெங் கலையான் மெய்நீர் துவட்டலு மொருத்தி வெள்ளை 
வரத்துகி லளிக்கப் போர்த்து மஞ்சன மனையு ணின்றும் 
விருப்பொடு வந்தான் வேலை விடுத்தொளிர் செக்கர் நீங்கித் 
தரைக்கண்வெண் ணிலவி னோடு தண்மதி வருதல் போல .. 9 

மகளிர் தீபவாலத்தி சுற்றுதல் 
சுழியிடை யெழுந்து நின்ற பேரொளித் துதிர்க்கொ ழுந்தை 
விழுமிய கடற்ற ரங்கஞ் சுழற்றிடு மேன்மை போல 
விழியிடை புகாது விம்மி யெழுமுலைக் கிடைநு டங்கத் 
தொழில் செய்வான் மகளிர் தீபத் தகளிகள் சுற்றி னாரால் . 

10 
மகளிர் வசுவுக்குப் பலவித அலங்காரங்களைச் செய்தல் 
மாலுரம் போல வாச மிகுந்துள வலங்கல் வாய்ந்து 
நாலருங் கைத்தூ ணூற்று நவிலரும் பொன்னொ டார்ந்து 
சாலவுவுஞ் சிறந்து வைகுந் தனிமணி வேதி கைக்கண் 
மேலிருந் ததுவேந் தென்று விளங்கொரு மணிவி ருப்பால் . 11 
கிரிமக ளன்பன் சென்னிக் கேசநீர் சரற்கா லத்தோர் 
அருமதி நிகர் முகத்தி யாற்றின ளரசு வாவின் 
திருவுரு மீது கோதி லிமசலத் திவலை தூற்றி 
யிருவிழி களிக்க மற்றோ ரிளம்பிடி நின்றா ளாங்கு . 

12 
புவனமோ கனன்ற னக்குப் புதுமலர் தொடுத்தா ணின்றோர் 
நவையில்பூங் கொடிமென் பூங்கா னாயகன் றனக்குச் சந்து 
தவழ்தரப் பூசி னாள்கந் தவதியென் றொருத்திக் கீந்தா 
ளவிர்மணிப் பணிகள் சோதி நிதியெனு மாரணங்கு 

13 


17 


130 


வசு சரித்திரம் 


14 


15 


16 


வசுவேந்தன் , தேவர் முதலியோர் கொடுத்த 

அணிகளைப் புனைந்து விளங்குதல் 
இனியகற் பூர வாசத் திலகமொன் றிட்ட தற்பின் 
தனபதி யளித்த கொற்றத் தனிமுடி யணிந்தான் வேந்தன் 
வனை தரு சென்னித் திங்கள் வளைந்தபூ ணெனக்கீழிட்டாங் 
குனலருங் கதிரைச் சூடு மொப்பிலா வீசன் போல . 
முடியில்வான் மகளிர் சேர்த்த முருகவிழ் கற்ப கப்பூந் 
தொடையொடு கூடி முத்தப் பாசிகந் துளங்கு தன்மை 
தடநெடுங் கனக மேருத் தலையிடை யுதித்த கங்கை 
யுடையமூ வுருவி னோடு மொளிருதல் போலு மாதோ . 
அரிபுவி யிறைக்க ளித்த வாணிமுத் தணியொண் காதில் 
விரிகதி ரொடுதி கழ்ந்த வெள்ளியும் வியாழந் தானுங் 
கிரிகைத னிலக்க ணம்போற் கிளாயி ராணி வாணி 
திருவினுக் கில்லை யென்று செப்பல்வந் திருத்தல் போல . 
பாற்கடற் பயங்கு டித்த பைம்புய றவளத் தீவின் 
மேற்பொழி தரப்பி றந்த வமுதமென் குளிகை [யேற்ற 
போற்றரு மார மாலை புனையிது சுபங்கள் யாவும் 
தோற்றுவித் தருளு மென்று கொடுத்தனன் றோய வேந்தன் . 
ஆரமா லிகைபு னைந்தா ன ரசனோ ரசல( க் ) கன்னி 
மேருநேர் கொங்கை யாலிங் கனமினி விரைவில் வந்து 
சாருமா லென்று நல்வா சகத்தின தெழுத்தின் பந்தி 
யேரென வுரத்தின் மீதே யெழில்பெற விளங்கு மாதோ . 
வயினதே யன்கொடுத்த மரகத கேயூ ரங்கள் 
புயமிசைத் திகழ்ந்த மன்னோ பூண்முலைக் கிரிகை தன்னைப் 
பயனுறத் தழுவ நிற்கும் பண்பினுக் கழுக்கா றுள்ளுற் 
றயர்வுகொள் புவியைக் கையா லமைப்பது போல மைப்ப . 
செறிபுகழ் வருண னீந்த திகழ்வயி டூரி யப்பூண் 
இறைவன் முன் கரத்த மைந்த தெழில்புனை மேனி யெங்கு 
நிறைதர வெழுந்த சோதித் திருவையு நிகரில் கன்னி 
யுறுதனி மங்க லப்பூந் திருவையு முவப்பக் காட்டி . 


17 


18 


. 


19 


20 


வருநள கூவ ரன்றா னுதவிய வனச ராகத் 
திருமணிக் கடகந் தாளிற் சிறந்தது மிகுமுன் றேசென் 
றிருபுறத் தினுமி லங்கிற் றிறைவவென் றுயரு நேமிக் 
கிரிமிக வணங்கி யன்பு கிளர் தர வலஞ்செய் தாங்கு . 


21 


கோலஞ்செய் படலம் 

131 
பொன்னொளிர் விளிம்பு பெற்றுப் பொலிந்தசித் திரமுடைத்தாய் 
மின்னவிர் மணிக்கொத் தார்ந்து விளங்குசெவ் வண்ணத் தூசு 
மன்னுகற் பகம ளித்த தாங்கதை மகிழ்ந்த ளித்தா 
னின்னவில் சயந்த னென்போ னெழுபுவி தொழுமி றைக்கு . 

22 


முடிவில் போரிறைவன் முன்னர் நாணொடு முகந்தி ருப்பி 
வடிவுடை மணிக்கண் ணாடி காட்டியோர் மதுர வாணி 
துடியிடை யொல்க நின்றா டூயவென் கபோல நன்றோ 
படியிலிவ் வாடி நன்றோ பாரெனக் காட்டல் போல . 


23 


இந்திரன் வசுவுக்கு ஒரு மாலையளித்து 

அதன் சிறப்பினைக் கூறுதல் 
இறையெனுங் கலையு ளானுக் கெழிலிவா கனனப் போது 
மறுவிலோ ரடையாளத்தை வழங்குது மெனம தித்துப் 
பெறலருந் தெய்வ வாற்றிற் பிறந்தவொண் கமல மாலை 
நறுமலர்க் கையி னேந்தி நரபதிக் குவந்து கூறும் . 

24 
கடிகமழ் கரையி னின்ற கற்பக மாணிக் கப்பூம் 
பொடிமண லொடுக லந்து பொன்மலை மிசையி னோடுங் 
குடிஞையிற் பிறந்த திந்தக் குளிர்சரோ ருகமா மாலை 
மிடையறா தொளிக ணல்கு மீந்திடுங் கேட்ட யாவும் . 

25 
மதுமண மறாது வாடா தரியவிவ் வனச மாலை 
கதிரினை யொக்கு மெல்லாற் காணின்மா தோடந் தீர்க்கும் 
இது தனக் கிணையிம் மூன்று சகத்தினு மில்லை கண்டாய் 
எதிருமொன் னலர்செந் நீரிற் குளித்திடு மிலைகொள் வேலோய் | 26 
அம்புய லனைய கையா யளவிலம் புயங்க ளித்தார் 
அம்புய மலர்க்கொவ் வாதென் றறைந்திடல் வேண்டு மோசூல் 
அம்புயத் திடும ரக்க ரடுகளத் திடைநின் றெய்யும் 
அம்புயர் தோளின் மார்பி னெதிர்செலா தகற்று மென்றால் . 27 
தன்னைவந் தமர்செய் வண்டைத் தனையெதிர் நேமி தன்னை 
முன்னிநின் றடக்குஞ் செய்ய முளரிக டமுள்வ யங்கு 
மன்னுமித் தொடைய னந்த மணியொளி யறவி ளங்கு 
முன்னிடி னிறும்பூ தாக்குங் கனோதயத் தொளிருங் கண்டாய் . 28 


மதனயில் வாளி யான வனசமித் தொடையிற் சேர்ந்த 
புதியபங் கயத்திற் கெவ்வா றொத்திடு மவைபொன் னன்னார் 
இதயமுண் டகத்தை வாட்டு மிவைமதி போற்சி றந்த 
கதிர்முக மின்னார் சித்தக் கமலமீ தளிவி ளைக்கும் . 


29 


132 


வசு சரித்திரம் 


மலர்வன சங்க டம்மிற் சிறந்தது மாத வன் றன் 
அலர் தரு முந்திக் கஞ்ச மதுவிதி வசத்தா லன்றி 
யுலகுள பொருளை நல்கா தோதுமிக் கமல முற்ற 
தலமதி லளிக்கு மூன்று சகத்துள பொருளை யெல்லாம் . 30 
வாசவ மாலை யென்று வதிந்ததிப் புவியில் வந்தும் 
வாசவ மாலை யென்றே மகிழ்வொடு சிறந்த தம்ம 
வோசைகொள் பெரிய ரானோ ருயர்வுபெற் றிடுவ தன்றிப் 
பேசிடில் யாண்டுற் ற [ லும் ) பெருமையி ( ற் ] கு [ றை ] வ தில்லை . 31 
உரகருக் கிதனி டத்தோங் குவணத்தை யரிது சேர 
னரர்தமக் கரிதிக் கஞ்ச நாயக வொளியைக் காணச் 
சுரர் தமக் கரிது காணித் தொடையென தாத லானே 
யரசகேணீயே யானென் றளித்தன னுனக்கிப் போது . 32 

வசு இந்திரன் அளித்த வனசமாலையை யணிந்து வினங்குதல் 
தளர்விலென் வரத்தாற் றெய்வத் தன்மை நீ யடைந்தித் தாரைப் 
புளகம தோங்க மேலோய் புனைகெனக் கொடுத்தான் வாங்கி 
வளனுறப் புனைந்தான் வேந்தன் மகபதி யுபதே சத்தால் 
ஒளிருமா யிரங்கண் பெற்றாங் குருவிடைத் திகழ்ந்த தன்றே . 33 

அப்பொழுது தேவதுந்துமி முழங்கல் 
அப்பொழு தெழுந்து தேவ துந்துமி யமரர் கோமான் 
ஒப்பற விதித்த கோலா கலமறு குழியொ லித்த 
தெய்ப்பரு மருங்கிற் கன்னிக் கியன்மண வெழில்செய் கென்று 
செப்பரு மினிய தூது நடத்திய செய்கை போல . 

34 


35 


கிரிகைக்கு மணவலங்காரம் இயற்ற மகளிர் கூடுதல் 
துந்துமி யொலித்தல் கேட்டுத் தூயநன் முகுர்த்தங் கிட்டி 
வந்தது கிரிகைக் கின்ப மணவெழில் புரிமின் மற்றை 
முந்துறு கருமம் யாவு முற்றுமி னென்று கூறிச் 
சுந்தர மடவார் யாரும் தொக்கனர் முழக்கத் தோடு . 
மதிமக பதிவி தித்த மணவணி மண்ட பத்திற் 
கதிர்மணி வேதி கைக்கட் கனகபீ டத்திருத்தி 
நுதிவிழிக் கிரிகை தன்னை நுதலிலக் கதைபு னைந்து 
புதியகுங் குமமொண் சந்து பூசினர் மேனி யெங்கும் . 
கடககோ மேத கத்தின் கதிர்தில தயிலங் கொங்கைக் 
குடமணி வடவா டோய முயிர்ப்ப்தே குளிர்சாந் தாற்றி 
முடிமலர் விரலே யாகி முதற்சுப நானங் காட்ட 
வடிவுடை யொருத்தி நின்று வாசநெய் பூசி னாளால் . 


36 


37 


133 


38 


39 


கோலஞ்செய் படலம் 
மதிமணி குயிற்று நன்னீர் மனைமணி பீடத் தேற்றித் 
துதைவுற வாரத் தேய்வை யிடப்படுந் தூய கன்னி 
நதிபதி யாய வாழி நடு நுரை யொடுபி றந்து 
புதுநறை வனச வாசப் பூவையோ வெனத்தி கழ்ந்தாள் . 
தந்தவெண் ணகைவி ளங்கத் தடக்கடல் வாரி கொண்டு 
வந்து நல் வளையொண் பூங்கை மான் குழுப் புடையி னின்றே 
நந்தபி டேகஞ் செய்ய நளினமென் பாணி யுற்றாண் 
மைந்துறு மிமவான் மைந்தன் மனையில் வாழ் திருவை யொத்து . 
மங்கையர் தவளத் தூசால் வாணுதல் கபோலந் தன்னிற் 
கொங்கையிற் களத்தி னொற்றிக் குளிர்புன லகற்ற லோடு 
மங்கவற் றிராகந் தோய்ந்தே யதுசிவந் ததுமின் னன்னார் 
தங்களைத் தொடின் மு னுள்ள தனிக்குண மிருக்குங் கொல்லோ . 
களங்கமில் கனக சோதி கடிதடக் காஞ்சி யாக 
விளிம்புறு மணிப தப்பூ ணாகமே லுத்த ரீகத் 
துளந்திக ழாக மார்பி னொளிர்வட மாக வாசம் 
வளங்கெழு களப மாகப் பண்ணுமோர் துகில்வ னைந்தாள் . 
மரைமலர் கொடுமு கக்கண் ணேறகற் றிடுதன் மானத் 
திருந்தி மடவார் வந்து சித்திரா லத்தி யேந்த 
வரைமகள் வந்தாள் வேந்தன் மார்பெனக் கமல மாலை 
விரையுறத் தூங்கு கின்ற வியன் மண வேதி கைக்கு . 
பொற்புடை யரிதன் றேவி பூவையர் கரத்தளித்துக் 
கற்பகங் கொடுத்த பூணுங் கடிகம ழினிய தாரு 
மற்பொடு வரவிடுத்தா ளுமை நிக ரணங்கி னுக்குப் 
பற்பல கற்ப காலம் பரிவொடு வாழ்க வென்று . 


40 


41 


42 


43 


வேறு 


கன்னிகுழ லெழிலியற லாற்றி னாள் பின் 

கதுப்பென்னு மணிமிணீறு களிக்க நின்று 
தன்னிகர்சண் பகம் புனைந்தா ளளக மென்ற 

தனியிருணீங் காதுமதி கதிரேய் பூணை 
மின்னவணிந் தனள் கூந்த லான வானின் 

மிசைத்தோடந் தவிர்சுட்டி யாரத் தாரை 
மன்னவனைந் தனளோதி நீலந் தன்னின் 

மரகதவா ணிகரறுகு வைத்தா ளோர்பெண் . 


44 


வேறு 


. 


வாசமா ரளக வேணி வாரிக்கு மாலை யார்ந்த 
பாசிகங் கரையே யாகிப் பகர்மத காசிச் சுட்டி 
யாசறு புருவக் கன்னற் கணிந்திடு திலகந் தானே 
தேசுறு கால தாகிச் சிறந்தது யாரும் போற்ற . 


45 


134 

வசு சரித்திரம் 
மயலுத வலிற்பி றங்கி மகிழ்வுறக் கலைவாள் வேந்தன் 
றயவுற மதனா ரப்புத் தவலரு மழையி னோங்க 
வியனணி யோடு நித்தம் விளங்கிநற் றிருவ யங்க 
வயர்விலஞ் சனமளித்தா ளரிவைகட் கமலத் தோர்மின் . 46 
பொருதிறன் மதரா சன்விற் போர்வழி போய்மீண் டெய்த்துத் 
திரிதரு நயன மென்னும் பதிகர்க்குச் செவிக்கூ வத்தின் 
அருகுற வமுத மாய் வருந்தட மமைந்த தென்னக் 
குருமணி வயிரங் கொண்ட குண்டலந் தரித்தா ளோர்மின் . 47 


வேறு 


48 


- 


இருசெவிக் கூவத் தமுதினைத் தலைப்பூ 

ணிடத்தொளி யாகிய சலசூத் 
திரநெடுங் கோலிற் செவியிடை யணியாங் 

குடஞ்செறித் தோலையாந் துலையில் 
அருமணி வயிரக் கதிரெனுங் கால்வா 

யகத்துற மதனிறைத் திடலாற் 
பொருவற வளர்பூங் கொடிகளுந் தளிரும் 

போற்றன தொய்யிலின் செறிவே . 
ஒன்றினுக் கொன்று சிறந்திடு நறைமிக் 

கோங்கிய மான்மதத் தளறுந் 
துன்றுசீ ரிலகு குங்குமக் குழம்புக் 

தூயபா ளிதமுமோர் புரையு 
மின்றிய சவாதுங் கதம்பமும் பிறவு 

மேந்திழை மின்ன ( ன் ) னா ரெடுத்து 
மின் றனக் கணிந்தா ரழகொழுங் க ( மைய ) 

............ விரைபுனைந் தாங்கு . 
அதரமா மதுரப் பலிக்குவந் தொளிரோ . 

ரருஞ்சுதைக் குளிகைநின் றாங்குப் 
புதியநித் திலமூக் கணியைநே ரிழைக்குப் 

புனைந்தன ளொருத்தியப் பொழுதிற் 
கிதமுற வொழுங்குற் றிருந்திடு நவக்கோ 

ளெனவொரு நவமணி மாலை 
கதிர்மணி முலையிடத் தணிந்தன ளொருத்தி 

கமலமா தினுமெழில் பழுத்தாள் . 
தளிரரும் பலரஞ் சுகமெனத் திகழத் 

தகுங்கர மாகிய கொடியிற் 
கிளர்பல வொளிப்பூண்ணிந்தன ளிதமாற் 

கிஞ்சுகந் தனைவெலு மொருத்தி 


49 


50 


: 


135 


51 


52 


கோலஞ்செய் படலம் 
வளர்தன துருக்கத் தடியினிற் சூழ 

மணிமதில் குயிற்றிய தெனவோர் 
இளநலங் கனியு மணங்கினுக் குதர 

பந்தன மிசைத்தன ளொருத்தி . 
பொருவிலட் டாங்க யோகமுற் றிடலாற் 

புகலரு மெழிற்கடி தடத்தின் 
மருவிய தென நல் வயிரமே கலையை 

வளனுறப் புனைந்தன ளொருத்தி 
இரதியை வடிவால் வென்றமைக் கணியு 

மெழிலடை யாளம் தெனப்பூந் 
திருவடி மிசையே கதிரொளி விரிக்குஞ் 

சிலம்பினைப் புனைந்தன ளொருத்தி . 
அலத்தகம் பதத்தி னூட்டிமற் றொருத்தி 

யரிவைமீர் காண்மினொண் மிணீறு 
கலக்குமீர்ங் கமலக் குழுக்கள்வா ளிறைவன் 

கரத்தினால் வயங்குமிக் கமல 
முலப்பறு புகழ்வா ளிறைவன்மா முடியா 

லொளிருமென் றுரைத்தல்கேட் டினிய 
சலத்துறு குவளை விழியிடை யிராகக் 

தனைமிக வைத்தனள் கிரிகை . 
ஈன்றருள் புனித நதியினுங் கிரியி 

னிடத்தினு முத்தொளி பிறழக் 
கான்றிடு மணிக டமையெடுத் துரிய 

கயல்விழிக் கன்னித னுருவி 
னான் றிடப் புனைந்தார் தங்கை தன் வதுவை 

வரத்தகு மென்பது வன்றி 
வான் றிகழ் மடவார் தங்களுக் கினிய 
மாமணி தேடவே றரிதோ . 

மகளிர் சோபனம் பாடுதல் 
பலபணி மணியி லரிவையர் விம்பம் 

பண்பொடு சூழ்ந்திடக் கிரிகை 
மலர் தலை யுலக மெங்கணு முறையு 

மங்கலத் தெய்வதம் புடைசூழ்ந் 
திலகவை குறுமா னந்தமா திருவொத் 

திருந்தனள் மகிழவப் பொழுது 
தொலைவில் செங் கமலந் தேனையூற் றுதல்போல் 

சோபனம் பாடினர் மடவார் . 
கோலஞ்செய் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 864. 


53 . 


54 


55 


30. பவனிப் படலம் 


1 


கதிரவன் மறைதல் 
சுரருஞ் சுரர்தம் மடவாருங் 

தோன்ற றனக்குங் கிரிகைக்கும் 
புரையி லணிகொண் டலங்கரித்து 

முகுர்த்த நோக்கும் பொழுதிரவி 
யுரிய ராகத் தொடுவதுவைக் 

கேற்க வொருசெம் மணிகொண்டு 
வருதற் கேக லெனவிரைவின் 

மணிகொள் வேலைக் கருகடைந்தான் . 
விண்மீன்கள் விளங்கும் காட்சி 
கன்னி வதுவை நோக்குமர 

மகளிர்க் கனமே டைதான் ] னை 
மன்னு நறைக்குங் குமக்குழம்பான் 

மெழுகித் தூப நிறைவித்து 
மன்னு மரங்கக் கொடியமைத்து 

மகிழ்வின் வைத்தாங் கொளிர்ந்தனவால் 
தன்னை நிகர்பூஞ் செக்கருட 

னிருளு நெருங்கு தாரகையும் . 
ஏன்றக் கனமே டையி ( ன் ) மிசை 

யிருந்து சிறந்த வொருமுப்பான் 
மூன்று கோடி சுரர் தழுவு 

முளரி முகமெல் லியர்யாருக் 
தோன்றல் வதுவைப் பெருஞ்செல்வத் 

தொலைவி லெழில்பார்த் திடவமைக்கு 
மான்ற மணிச்சா ளரங்களென 
வவிர்கின் றனவா லுடுக்கணங்கள் . 

சந்திரோதயம் 
தனையே நிகர்வை சயந்தமெனுந் 

தனமே டையின்மீ மிசையேறிப் 
புனலூர் சேதி வளநாடன் 

புரத்து ணிறைந்த வளமனைத்தும் 
இனிதா கியநல் லயிராணி 

யெட்டிப் பார்க்கும் முகம்போல 
நனையார் பொழில்சூ ழுதயகிரி 

நண்ணி யெழுந்த தொளிர்திங்கள் . 


2 


3 


4 


பவனிப் படலம் 


137 


* 


வெண்ணிலவு எங்கும் பரவல் 
மகவான் றோழன் வசுவேந்தன் 

வதுவைப் போதின் மதிக்கடவுள் 
அகலா வேலை யுடைப்புவியை 

யாரக் குழம்பாற் றிசைகடமைச் 
சகமே புகழத் தருசுதையாற் 

றவள விதானத் தால்விசும்பை 
மிகவே புனைந்தாங் கெப்புறத்தும் 

விரித்தான் றனது வெண்ணிலவை . 
வசு , பவனி வருதற்கு ஐராவதத்தின் மீது ஏறுதல் 
கனகன் முகுர்த்த மணித்தாயிற் 

றென்று புகலக் கருதருந்தெம் 
முனைவேல் குலிசன் விளித்திடலு 

முடிவில் கவிஞர் நனியேத்த 
வினிய மடவார் பலர்பல்லாண் 

டிசைப்ப வெள்ளி வரையினுறு 
மனக னெனத்திண் டிறலரச 

னயிரா வதத்தின் மிசையிவர்ந்தான் . 
திருத்து சுவேதத் தீவினுறும் 

திருமா மங்கை நாயகன் போல் 
விரித்த வரவ மணிமாலை 

விளக்க மிகுவெண் படக்குடையா 
யிரத்தி னிடையே மருவிநிறைந் 

திமையோர் பரவு புரந்தரன்றன் 
அருத்தி யயிரா வதத்தின்மிசை 

யமர்ந்து விழியோ டுளங்களித்தான் . 


6 


7 


வேறு 


8 


அப்பொழுது பல வாத்தியங்கள் ஒலித்தல் 
மாவயிர் பணிலம் பேரி மல்லரி துடியு டுக்கை 
தாவில் சல் லரித டாரி தண்ணுமை படக மாதி 
மேவியங் குழுமி யார்த்த விபுதர்கோ னியத்தி னோடு 
கோவமுற் றதுபோன் மேருக் குகையெதி ரொலிகொடுப்ப . 

பவனி வருதற் சிறப்பு 
ஏதமில் வீதி தோறு மியல்பட நிறைத்த செம்பொற் 
கேதனம் புடைத்த லானே கிளரொளி யுடுக்க ளஞ்சிப் 
பூதலத் திடையே வந்து பொலிவுட னியங்கு மாபோற் 
றீதறு தயில் கந்தத் தீபிகை விளங்க வெங்கும் ; 

18 


9 


138 


வசு சரித்திரம் 


கந்தநன் னறுந்தூ பத்தாற் கவிகையா லுறுமற் போக்க 
வந்துமுச் சுடரு மெண்ணி லுருவொடு வயங்கு மாபோல் 
எந்திர வாணர் செய்த வியலுடை யங்கிச் சோதி 
சந்திர சோதி பல்லா தவநெடுஞ் சோதி மல்க ; 

10 
திறலுடை வசுப்பா லுற்ற திருமக டிறத்தைக் கற்பா 
னுறுதடித் தென்னத் தீப மொளிர்ந்தன வவற்றைத் தான் வீழ் 
மறுவின்மி னென்று வந்த மால்விளர்ப் புறுதண் மால்போல் 
றையவன் சென்னி மீதோ ரெழிற்கதிர் விரிந்தி லங்க ; 11 
அரிதன தாணை யாலிங் கருளிறை வதுவைக் கேற்ற 
பொருள் பல கொண்டு வந்த கற்பகக் கொடிகள் போல 
மருவிரி மலருஞ் சாம்பூ நதமுமம் பரமும் வாய்த்த 
தருவினன் கனியுங் கொண்டு தையலர் நடக்க மாதோ ; 12 


13 


14 


உன்னரு முலகம் போற்று முரனுறும் வசும னத்தைக் 
கன்னிபா லிருத்து மாரன் சிலைதனைக் கமழ்பூச் சூழ்ந்து 
மன்னுமா நகர்வ லஞ்செய் விசயமா மகளிர் போல 
நன்ன றுங் குழலார் தார்சூழ் கரும்புகை கொடுந டக்க ; 
மதனனை வடிவால் வென்ற வசுமதன் போல நுந்நாட் 
டெதிரில்வா லிபனி டத்தே கண்டது முண்டோ வென்று 
கதிர்கொண்மூ வுலகின் மாதர் தமக்குறக் காட்டு மாபோற் 
சதியொடு நடன மின்னார் தங்கள் கை நீட்டி யாட 
கடிகைபார்த் தருளு மையர் கடவுளர் சொரிதண் போதிற் 
பொடிமிசை நோக்க வொட்டா தெனவெதிர் புகவ ழைத்த 
வுடுமணித் திகிரி யொத்துச் சுழன்றிடு மூசற் றோமென் 
மடவியர் சுழன்றார் சாணை வாய்ப்படு மதன் கோல் போல . 
தாவரு நிலைப்பொற் றேர்மேற் றாளமத் தளத்தோ டாடும் 
பாவைக ளொடுசில் பாவை வைகுதல் பலவி மானத் 
தோவில்கல் யாண மேன்மை காணிய வுவப்பி னோடு 
மேவிநற் றெய்வ மாதர் விளங்குதல் போல்வி ளங்க ; 


15 


1 


16 


வேறு 


சூதுறழ் முலையினார் தூங்க லுக்குமெய் 
தாததங் நடையினை யமரர் கோன்பதித் 
தாதவிழ் கருங்குழற் றைய லார்க்குநன் 
மேதகு தெருத்தொறும் பயிற்று விக்கவே ; 


17 


பவனிப் படலம் 


139 


18 





19 . 


- 


நெடுங்கரி முதலிய வூர்தி நீங்கியே 
நடந்து முன் சென்றிடு நரேசர் மா.முடி 
யடைந்த செம் மணியொளி யேகி யாசறு 
கடுங்கனற் சிகைக்குயர் கடுமை நல்கவே ; 
பகைபுரி வின்றியே படியில் யாரையுந் 
தகமரி யாதியிற் றண்டஞ் செய்தரு 
ளிகழ்வி லண்டரந் தண்டதர னென் றிடு 
நகைமுடி யரிக்குயர் நாண ளிக்கவே ; 
கருகிருள் கடுத்தவாங் கார வீரர்தம் 
பொருகர வாட்படை பொருவில் பூங்கதிர் 
மருவரு நிருதிவான் மலின மானதை 
* யொருவரு மூலையி னுறவொ துக்கவே ; 
புகழ்புனை மேதகு வேந்தர் த [ ம்முடை ) 
மிகைதரு விதப்படை வெள்ளத் தாவடி 
தகவுறு வாரிதி யரசர் தம்மையும் 
பகருத லரியதோர் பயப்படுத்தவே ; 
வனப்புறு சந்தன மான தாதிகள் 
அனைத்தையுங் கொண்டுநல் வசந்த மாடுறு 
மினத்தினர் நறைகொடு மேவு மின்னொலி 
தனக்கொழி யாதசஞ் சலமுண் டாக்கவே ; 


20 





21 


* 


22 


பரிவுட னிறைதிறல் பாடும் பாடகர்க் 
குரிய நல் லமைச்சரை யாதி யொள்ளியர் 
தருவுநா ணுறவரு டக்க வான் பொருள் 
வருதனற் களித்தி ( ட ) [ 6 ] மந்தப் பார்வையை ; 


23 


இடம்படு நூலுணர்ந் திலங்கு கண்ணுளர் 
திடம்படு பரிவுட னாடுஞ் சீர்நட 
மடைந்தொரு மூலையி னாடு மீசர்த 
முடம்பினுக் களித்திட வுயர்வி ளர்ப்பினை ; 


24 


வேறு 


ஆசையர சருக்காசை யரிகளுக்கெய் தாதவளந் 
தேசுடைவிஞ் சையர்க்கருமை செப்பவுயர் சாத்தியர்க்குப் 
பேசில்சாத் தியமாகப் பேரெழின்மங் கலத்தோடு 
மோசைமறு கிடைவந்தா னுலம்பொரு திணிதோளான் . 

25 


140 





வசு சரித்திரம் 
படி புரக்கு மடல்வேந்தர் பரிதியொளி வீசுமணி 
முடியுழுத கருங்கழற்கான் முதல்வன்ற னெழில்காணக் 
கொடிமதிற்கோ லாகலநன் னகர்க்கரிய குழற்கனிவாய் 
வடிநிகர்த்த விழிமின்னார் மணிமேடை யிவர்ந்தனரால் . 26 
காதலுரு வெடுத்துநெறி காட்டுதல்போற் றன்னிழன் முற் 
போதரவந் தாளொருத்தி புகல்பார்வை யெனுந் தூதி 
மாதுவிரைந் தேனெனத்தாள் வணங்குதல் போற் காதிலிடு 
மேதகுதண் குவளை விழி விரைவினில்வந் தாளொருத்தி . 27 
நீவியின் மேற் சுற்றியதோர் நெடும்பணிவிட் டுயிர்ப்பதனாற் 
பாவுமுடல் பூரித்துத் தளர்ந்திடுமோர் பண்பென்ன 
மேவுமணித் தன துதர பந்தனம்வீழ்ந் திடவந்தாள் 
பாவையனை யாளொருத்தி பார்வேந்தன் றனைக்காண . 

28 
தளிரிடைமே லருளினொடு கண்பனிநீர் தெளித்திடல் போல் 
இளமுலைகள் வெயர்வை துளித் திடவந்தா ளீங்கொருத்தி 
வளர் நிதம்பத் தேரினுறு மதன் பிடித்த கரும்பீலிக் 
குளிர் துவசம் போற்கூந்தல் குலைந்திடவந் தாளொருத்தி . 29 
கலன்றிகழுங் குயத்தணைத்த யாழினொடுங் கலகலெனுஞ் 
சிலம்பினொலி யாற்றொடர்ந்த சிறையன்னந் தனைமுடுக்கிச் 
சொலும் பனுவ லாட்டியெனத் தோமில்குணத் தாளொருத்தி 
யிலங்குலக மளிப்பவனை யெதிர்காண வந்தனளால் . 30 
எள்ளலற மேற்பொதிந்த விலைநால்செங் கரத்திருப்ப 
வுள்ளுறுமுற் பலப்பந்து விழ [விழுந்தா ளுங்கொருத்தி 
வள்ளியர்மு னியற்கிரிகை வசுவுக்கே யுரியளென 
நள்ளழலிற் காய்மழுவை நனியெடுத்து விடுத்தாள் போல் . 31 
தரளமணி வடமிடையிற் சுற்றியிறை தனைக்காண 
வுரமிசையிற் கட்டியகை யுடனெதிர்வந் தாளொருத்தி 
மருவுதம தாரத்தால் வயங்கியிடை மிகமுனியு 
மிருதனத்தைக் கரத்திலணைத் தின்பமுறுத் திடுமாபோல் . 32 
தண்டரள மணிமாலை தன்பதத்தி னறுந்துதிர 
மண்டலநா யகன் றனெதிர் மகிழ்ந்தோடி னாளொருத்தி 
கொண்டமணி மறுகில்வருங் குளிர்கமல மென்னவடிக் 
கெண்டகுமுத் தபிடேக மிதயஞ்செய் திடுமாபோல் . 33 
தனைமுகிலென் றுறுதோகை தனக்குக் களமானதுதா 
ரெனுமாவை யளித்துநிறுத் திடவந்தா ளினிதொருத்தி 
தனைமலையென் றுறுமுழைக்குத் தனம்பசிய மணிகதிர்வா 
ளெனுமுயர் புல் லளித்துநிறுத் திடவந்தா ளினிதொருத்தி . 34 


141 


வதுவைப் படலம் 


35 


36 


தனைவல்லி யென்றுவரு தன்பூவைக் கங்கைமணி 
யெனுமொருசெங் கனியதனை யீந்திடவந் தாளொருத்தி 
தனைமரையென் றுறுமெகினந் தனக்கடிவச் சிரகடக 
மெனுமொருநல் வலயத்தை யீந்திடவந் தாளொருத்தி . 
தாமினிது வளர்த்தவிவை தனிவேந்த னெழினோக்கி 
னேமமுறு மவ்வளவி லிடையூறு படுத்தாமற் 
றோமிலணி யவயவங்க டுணைச்செய்த விவர்க்கென்று 
வாமமொடு பிறர்சொல்ல வந்தனராற் சிலமாதர் . 
மேதகைய தார்வேந்தன் மீதுமணி மறுகில்வரு 
மாதர்பலர் தாமுவந்து மங்கலவெண் பொரியிறைத்தார் 
போதினுறு திருவைமணம் புணரவரு முகுந்தன் மிசை 
மேதமில்பாற் கடற்றரங்க மெழுந்திவலை யிறைத்தாங்கு . 
வசு யானையினின்றும் இறங்கி மண மாளிகையிற் புகுதல் 
அப்பொழுது தன்சுற்ற மருஞ்சுத்தி மதிசுற்ற 
மெப்புறமுஞ் சூழ்ந்திடவந் துமையிளவ லெதிர்கொளலுங் 
கைப்படுவேத் திரர்புகழக் களிற்றினைவிட் டிறங்கிநெடு 
மைப்புயனேர் வசுவேந்தன் மணிக்கோயில் புகுங்காலை . 

பவனிப்படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 902 . 


37 


38 


31. வதுவைப் படலம் 

மணமாளிகைச் சிறப்பு 
மாடமணி பலமாதர் வளரிசையாற் கரைந்தொழுகி 
யோடு புனல் பாதமலர்க் குவந்தளிக்கும் புனலாகக் 
கேடினறுங் கற்பகப்பூம் பந்தருதிர் கேசரங்கள் 
தேடவரி யாரிறைக்குஞ் சேடையரி யாயில்க . 

1 
பலபல தூண் டொறுமொளிர்பொற்பாவைகரத் திழைத் தமணி 
யலகிலொளி கொளவெடுக்கு மாலத்தி யாய்த்திகழப் 
புலனிலகு வாயிறொறும் புனைகதலிக் கொழுங்கனிகண் 
மலியவொழுக் கியசாறு மதுபர்க்க மாய்நிகழ் . 

வசு திருமணவேதிகை யருகு செல்லல் 
இவ்வகையின் மணிக்கோயி லெனுந்திருநல் லுபசாரஞ் 
செய்வனகண் டுளமகிழ்ந்து தேர்வேந்தர் பணிவேந்த 
னெவ்வமில்பே ரலங்கார முடைத்தாகி யிலங்குமொரு 
செவ்விதரு மணமணிவே திகையருகு சென்றடைந்தான் . 

3 


2 


142 


வசு சரித்திரம் 


திருமண வேதிகைச் சிறப்பு 
தம்பமே தந்தமென நானமே தானமெனக் 
கும்பமே கும்பமெனக் குலவியருங் கதலியொடு 
வம்புலாங் கவரியொடு மணப்புகரி னொடுவயங்கிக் 
கம்பவா ரணமொத்த கனகமணி வேதிகைக்கண் ; 


4 


வசு திருமண மேடை மீது அமர்தல் 
மாதுலன் சொற் றிடவிருந்தான் வளரொளிய பீடத்தின் 
மேதகைய கமலையொடு மேவுகன காம்பரனன் 
றேதமற விருந்ததுபோ லிலங்குறமற் றியாவர்க்கு 
மோதரிய விழிமலரு முளமலருங் களிகூர . 


5 


- 


கோலாகலவிறை, தேன் பால் முதலியவற்றை வசுவுக்கு 

அளித்து உபசரித்தல் 
சுரதருவின் மலர்த்தேனுஞ் சுரதேனு நறும்பாலு 
மருவுசுவைச் சருக்கரையு மணிவள்ளத் தினிதேந்தி 
யரசினுக்கு மாதுலன்வந் தளித்தனன்மா மதுப்பகைக்குந் 
திருவினுக்கு . மமுதளித்த திரைவேலைக் கிறைபோல . 





6 


அப்பொழுது கிரிகை மணவேதிகைக்குத் 

தோழியர்களுடன் வருதல் 
பரப்பியகற் பூரமிசை பதித்தவடிச் சுவட்டில்வளை 
வரிக்கயறா மரைவயங்க மணிமதிலின் பார்வைநிழல் 
விரைக்குவளை நிதிபோல விளங்கலிறை பாக்கியப்பூந் 
திருப்பொருவம் மடவியர்க ளொடுவந்தாள் செழுங்கிரிகை . 


7 


மகளிர் , வசுவையுங் கிரிகையையும் ஒருசேர நிறுத்தல் 
பலகுலமெல் லியர் மகவான் பகரநறுந் திரையெடுத்தேழ் 
தலவரசை யுங்கிரிகை தனையுமவ ணிறுத்தின ரால் 
அலரிவரு காலைமல ரரவிந்தத் தாதெடுத்துக் 
குலவுறுநன் னேமிகளைக் கூட்டுமியல் போலவே . 


8 


வசுவுக்கும் கிரிகைக்கும் தேவகுரு கங்கணம் அணிவித்தல் 
நிலவரசன் கரத்தடைந்து நேரிழைகைத் தாமரையுங் 
குலவுகன்னி யத்தமொடு கூடி நல விறைகரமு 
மிலகுதற்கோர் காப்பணித லெனப்பொன்னே னிறைகையினுந் 
தலைவிகையி னும்புனைந்தான் றனிவதுவை யடையாளம் . 9 


N 


வதுவைப் படலம் 


143 


கோலாகலவிறை , கிரிகையை வசுவுக்குத் 

தாரைவார்த்து அளித்தல் 
ஈதமய மெனமுனிவ.ரிசைத்திடலுங் கமலமகள் 
தாதைநிகர் வரையிறைதன் தனிமகளை வாடாத 
கோதையுமிந் திரர்க்குரிய கொள்கையுந்தோள் வலியுமுடைப் 
பூதலநா தனுக்களித்தே னென நின்று புனல்வார்த்தான் . 

10 . 


11 


வேறு 
வசு , கிரிகைக்கு மணிப்பொற்றாலி யணிதல் 
தலையணியா மதிபானுத் தரளமெனு 

முடுமாலை தனில்வ யங்க 
மலர்வதனங் கவிழ்ந்துறையு மெழிற்கிரிகை 

செழுங்களத்தின் மணிப்பொற் றாலி 
யிலகவணிந் தனனிருபன் மதிக்கதிர்வாழ் 

நாள்களினு மிருக்க மேலாய்ப் 
புலவரொடு முனிவருமத் திருத்தாலி 

யின் குணத்தைப் புகழ மாதோ ! 
சேடையிடும் பொழுது அருகிருந்த 

மகளிர் கூற்று 
அரசன் முடி மீதுமலர்க் கரந்தூக்கிச் 

சேடையிடு மளவி லன்னோன் 
றிருமகுட மணியிலொளிர் கிரிகைநிழ 

றனைக்கண்ட சிலரிவ் வாலை 
வரபதிதன் சிரத்திப்போ தேறினா 

ளெனலுமெழில் மாதர் சில்லோர் 
தரணியிறை சென்னிமிசை நதிப்பிள்ளை 

யுறைகுதற்குத் தகுமே யென்றார் . 


12 


சேடைமணி கிரிகையின் உடம்பெங்கும் 

பரவி விளங்கும் காட்சி 
சுத்திமதி நதியுதவு பிள்ளை திருக் 

கரமென்னுஞ் சுத்தி கொண்டே 
நித்திலமென் சேடையிறைத் திடல்கண்டு 

குணக்கடலு நின்றி றைக்கு 
முத்தமணித் திரளன்னாள் கரியமுகில் 

புரைகூந்தன் முளரிப் பாணி 
சித்திரமெய் யிடைவீழ்ந்து பலவண்ண 

மணியாகித் திகழ்ந்த மாதோ . 


13 


144 


வசு சரித்திரம் 
மகிழ்வுறுமவ் வேலைதனி வாள்வேந்தன் 

றடையின்றி வயங்கி நின்று 
சுகமிலகு கன்னிகையாங் கமலத்தி 

னிதழென்னுந் தூசு தன்னைத் 
தகவினொடு மினிதுமுடித் தவனாகி 

யம்பரபீ டத்திற் சார்ந்துற் 
றிகலிலுயர் நேயத்தைப் பொருத்தியறை 

கொளிகொடுத்தா னிறும்பூ தெய்த , 


14 


வசு , கிரிகை கரத்தினால் அளித்த 
வெண்பொரியை அக்கினியில் இடுதல் 
அருங்கிரிகை கரக்கதிராற் சிவந்து திகழ் 

வெண்பொரியை யவனி மீது 
திருந்தியநன் மகமனைத்துஞ் செய்வதற்கக் 

கதையளித்த செயல தென்ன 
விருந்தவுய ரங்கிதனக் களித்தனனங் 

கியும்வலமா யெழுந்த் தம்ம 
விரும்புமவ ரிருவர்க்கு மாலத்தி 

யினிதெடுத்த மேன்மை போல . 


15 


கிரிகை அம்மி மிதித்தல் 
தாதைகுணம் பொருந்தியோ தார்வேந்தன் 

பிடித்தமையாற் றருக்கி யோங்கு 
தீதில்பர வசமடைந்தோ பொறுத்ததெனப் 

புகழ்ந்தரிய தேவர் போற்ற 
மாதின டிக் கமலத்தை யம்மியின் மீ 

மிசையெடுத்து வைத்தான் வேந்தன் 
ஓதரிய நூபுரமொண் பாதத்தைப் 

புகழ்வதுபோ லொலிக்க மாதோ 


வசுவுங் கிரிகையும் அருந்ததி காணுதல் 
அதிபனுங்கூர் விழியணங்கு மருந்ததியைப் 

பார்த்தருளு மமையந் தன்னி 
னதிதருவெண் ணகைத்துவர்வாய்க் கரியகுழல் 

வனிதையிரு நாட்டம் போயப் 
பதிவிரதை பாதத்தி னின்ற னவுன் 

குணமெனக்குப் பாலிப் பாயென் 
றெதிர்நின்று நீலத்தா லன்பினருச் 

சனைபுரியு மியல்பு போல . 


17 


வதுவைப் படலம் 


145 


அங்கிவலஞ் செய்து துருவ 
நட்சத்திரங் காணல் 


அங்கிவலங் கொண்டிலகச் சடங்கியற்று 

மவருடனன் பாகிச் சூழ்ந்தார் 
பங்கமகன் றுத்தரவுத் தரமாகி 

வரத்துருவ பதத்தைக் கண்டார் 
பொங்கருளா ரியர்வாழ்த்து மமுதமய 

வக்கதையும் புனைந்து கொண்டார் 
துங்கமணி யாலத்தி யெடுத்திடல்கண் 

டார்முடிக ளடுக்க நின்று . 


18 


19 - 


இந்திரன் முதலிய அனை வருக்கும் அறுசுவை 

யுண்டி அளித்து உபசரித்தல் 
பரிவினொடு சதமகனே முதலாய 

விபுதருக்குப் பண்பு மாறா 
வுரியவர்த முடன் கூடி நிறைவுபெறப் 

புரிவித்தா ருபாதி யில்லா 
வரியமறை விதி ( யின் வழா யாகத்திற் 

கொடுத்தருளு மமுத சார 
விரிவுதரு சுவைபெருகு மன்னவிசே 

டத்தினான் மிகவு மாங்கு . 
இந்திரன் வசுவுக்கு அளித்த மணப்பரிசுகள் 
மன்னியத னுருவினொளிர் விழியெனுமா 

யிரக்மல மலர்க டோறுந் 
தன்னிகரி லரமகளிர் பார்வையளி 

புகுந்துலவத் தருப்பால் வைகும் 
பொன் னுலகா ளமரேச னமரர்க்குங் 

கிடையாத பூண்கள் யாவு 
முன்னரிய பலமணியுங் கலையுமளித் 

தனன் செங்கோ லுடையா னுக்கு . 


20 


கோலாகலவிறைவன் வசுவுக்குப் 
பலபொருள்களை அளித்தல் 


பெருஞ்சிலைக ளுரலடிபெற் றனவனைய 

தந்திகளும் பிணைவன் காற்றின் 
அருங்கதிபெற் றெழுந்தனபோற் றாண்டுபரிக் 

கணங்களுங்கா ரகலா மின்னை 


. 19 


146 


21 


22 


வசு சரித்திரம் 
யொருங்குபடைத் தனவனைய மணித்தேருங் 

கொடிநடை கொண் டுலவி யாங்கு 
வருங்கனிவாய் மடந்தையரும் பிறவுமளித் 

தனனிறைக்கு வரைக்கு நாதன் 
என் குகைமேல் வாழ்கிளிகின் னரமிதுன 

மிவைகண்டா யென்க டாத்தி ? 
னன்கொடுவாழ் கத்தூரி முதலிவையென் 

சீவனத்தா னலங்கொ ளார 
மின்புதவு கற்பூரக் கதலியிவை 

யென்னிடத்தென் கிளையில் வந்த 
மின் 

குலவு மணிகளிவை யென்றுகொடுத் 

தன னசல வேந்தன் மாதோ . 
என்னிடைவாழ் சந்தான மளித்தருணற் 

கலைகளிவை யிணையி லாத 
மின்னணிக ளிவைவாடா மலரலங்க 

லிவையென்று வியந்த ளித்த 
பின்னர் செழுங் கனகமணி மயமான 

பரியங்கம் பிறழ்க்கும் பங்கள் 
பன்னருமா தனமளித்தான் மருகனுக்கிந் 

திரன் கருணை யடைந்த வெற்பன் . 
சுத்திமதி வசுவுக்குப் பல மணிகளையும் 
தனது புதல்வனையும் பரிசாக அளித்தல் 
மிக்க செழுஞ் சுத்திமதி யெனு மங்கை 

தன்னிடத்தின் விளங்கித் தோன்றித் 
திக்குகளி ணிருணீக்கு மொளியுமுயர் 

புனிதமொடு சிறப்பு வாய்ந்த 
தொக்கபல மணிவசுவுக் கீந்தவற்றி 

னொடுநிகராய்த் துளங்கு கின்ற 
தக்கவசு பதநாம மணியையுமீந் 

தாளுரிய தனிப்பே ரன்பால் . 
வசு , வசுபாதனுக்குச் சேனதிபதி பதவியளித்தல் 
மன்னவர்த மகுடமணி யென்னுமருப் 

பாலத்தி வகையுஞ் சீர்த்தி 
துன்னுமணிக் கடகமுநீங் காவனச 

மலர்த்திருவுந் துளங்கப் பெற்ற 
தன்னடியின் பெயர்பெற்று விளங்குபுகழ் 

வசுபாதன் றனக்கப் போது 
முன்னரும்பல் பெருஞ்சேனைக் கிறைவனெனுந் 

தனித்தலைமை முதல்வ னீந்தான் . 


23 


24 


25 


147 


வதுவைப் படலம் 


அப்பொழுது கதிரவன் மறைதல் 
அரசர்பிரா னுங்கிரிகை யெனுமணங்கு 

மிந்திரன்ற னருள்பெற் றானற் ? 
பொருவின்மணக் கோலத்தோ டிருந்திடல்கண் 

டவரிதய புண்ட ரீகங் 
கருகிடமுன் னனலிறைத்து விசையங்கொ 

ளிமகரன்போய்க் கானஞ் சூழ்ந்த 
விரிவினுய ரத்தமன கிரிக்குகையி 

னிடத்தடைந்தான் விரைவி னோடி . 


26 


- 


செவ்வானம் பரத்தல் 
தலைமைபெரு வசுவேந்தன் வதுவைக்கு 

மதிக்கடவு டன்னால் வந்த 
நிலவெனுமவ் விதானத்தை யுடு மலரைத் 

தன்கரத்தா னீத்தா தித்தன் 
மலர்தருதன் பெயர்ப்பட்டு விதானத்தை 

விசும்பினிடை வனைந்தா லென்னப் 
பலருமெழுந் துணர்வுபெறு காலை தனிற் 

செவ்வானம் பரந்த தம்மா . 


27 


திருமணச் சடங்கினை நான்கு நாட்கள் 

குறைவின்றிச் செய்தல் 
தோகைக்கு மிறைவனுக்கு மிவ்வாறு 

பொருவின்மணத் தொழின்மு டித்தி 
யாகத்தை முடித்ததற்பி னான்குதினர் 

சடங்கனைத்து மியற்றி யாய்ந்த 
நாகத்தி னுறையமர ரெண்ணியவெண் 

ணியபொருள்கள் நவையி லாத 
வாகத்தோ டுளம்புளக முறப்பெரிது 

மளித்தனரா லளவி லாது . 


28 


இந்திரன் முதலானவர் , வசுவுக்குங் கிரிகைக்கும் 
பலவரங்களையும் பொருள்களையும் அளித்தல் 
இவரிபத்தா கண்டலனே யாதியா 

மெண்மர்களு மிறைக்கு நீடு 
தவலரிய சந்தான மிட்டசித்தி 

தருமகுணங் காம ரூபம் 


148 


வசு சரித்திரம் 


29 


30 


புவனவசீ கரமுருகு நிதிமதனை 

வெல்லுநலம் புரிவி னீந்தார் 
நவையறுமா யுவுந்திருவும் பிணியின்மை 

யுங்கொடுத்தார் நல்ல வையர் . 
அண்டலர் தங் குழுக்கடமைக் கண்டனங்கள் 

செய்திடலு மமரி னீடுத் 
தண்டமுங்கொ ளொருவேணு தண்டமதொன் 

றினையருளாற் றரணி காக்குந் 
திண்டிறலண் ணலுக்கருளி யாயிரங்கண் 

களுங்கருணை தேக்கி யாங்கு 
விண்டலமன் பொடுபுரக்கும் வேந்தனத 

னியல்பனைத்தும் விரித்துக் கூறும் . 
இந்திரன் அளித்த வேணுத் தண்டின் சிறப்பு 
தன்னளவின் மூலபலத்காலிகலு 

மரியுலகந் கனையுட் கொண்டு 
தன் னுயர்கட் சதகோடி யுறிஞ்சுதலாற் 

றரணிகளைத் தகர்த்து நீண்ட 
கன்னிடையி ல பரநடத்தா லாகாய 

புரநடுங்கத் தளிர்த்து நீண்ட 
தன்னிடையோங் குவணத்தா லரிவண்ண 

மகற்றியதோர் தக்க வேணு . 
மூதண்டம் தொடமேரு மிசைநின்ற 

ததனினுமா முகுந்தனுக்கும் 
தீதண்டா வரற்குமிரு சிலையாகி 

விளங்கியதித் திறன்மா கண்ட 
வேகண்ட மொத்தவக னடியாகு 

மிதுமதிய வேணி கொண்ட 
கோதண்டந் தனிலும் வலி யுடையதுகா 
ணுலம்பொருவு கு.பவுத் தோளோய் . 

வேறு 
நெடுமை யாகிவெங் கரு.கலர் நெஞ்சிடை பிடிக்கும் 
வடுவி லாசுக மாகியஞ் சமரத்தை மலைக்குங் 
கொடிய தாந்தம மாய்ப்படிக் கிருளினைக் கோக்கு 
மொடிவில் வாளா சாகிவன் பகையிரு ளொழிக்கும் . 
அரிய வச்சுத மூர்த்தியா யசைவின்மா வலியைப் 
பெரித டக்குமோங் குவணமா மேனிவிற் பிறங்கி 
விரைவி னோடிக லரிகணை யடுமது விறலோய் 
தெரியி னுக்கிர நிலைமைபெற் றமரரைச் சிதைக்கும் . 


31 


32 


33 


34 


மீட்சிப் படலம் 


149 


ஈன்ற காயென வுயிர்களைப் புரந்திடு மிறையோ 
யான் ற தேவர்த முருவமா யவர்படைத் தொகையா 
மூன்று லோகமும் புகழ்ந்திட வுறுமிது முடியா 
தேன்ற காசினி முழுதையும் புரப்பை நீ யெடுத்தால் . 35 
பலதுப் படுவலி யிலோர்ப சுங்கிளை யதனால் 
உலவு கோக்களைத் தன்வசப் படுத்தின னுயர்மால் 
வலியு டைத்தொரு துளையுமி லி துகையில் வதிந்தால் 
அலகில் கோக்களைப் புரப்பது நின்றனக் கரிதோ . 36 
உரக ராகுநற் பருவசந் திகளிலொவ் வொருகாற் 
சரியின் மேவுவாள் வேந்தரை வருத்துதல் சயமோ 
வரிய தாமிஃ தகண்டமா கியகதி யதனால் 
விரைவி னோடில்யாள் வேந்தரைத் திரும்பவும் விடுமோ . 37 
இந்த மாக்க ) த சீர்த்தியம் திருவினை யிணக்கு 
மெந்த நாளுமற் றக் க த யிக்கதைக் கிணையோ 
வுந்து மால் முதற்படை யி தற்கெதி ருறுமோ 
புந்தி கொண்டிதை நித்தமு மருச்சனை புரிதி . 

38 
இந்தின் தேவர்களுடன் தனது நகர் சேர்தல் 
என்று வாசவன் கிளைக்கதை வலியெலா மெடுத்து 
முன்ற யங்கிய மறுவில்சீர் வசுவொடு மொழிந்து 
துன்று வானவ ரானவர் சூழ்ந்திட வகன்று 
மன்றல் வீசுறு தன்புரத் கடைந்தனன் மகவான் . 

39 
மலைய ரசாடும் நதிமாநடும் விடைபெற்றுச் செல்லல் 
கிரிகை தந்தையு மன்னையுங் கிளர்பிதா மகனு 
முரிய மேனையு மவரவர்க் குரைக்கரும் பொருள்கள் 
அருளி நல்விடை கொடுத்தலு மசலமன் னவரும் 
புரைய லாதநன்னதிமடந்தையர்களும் போனார் . 

40 
வதுவைப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 942 . 


32. மீட்சிப் படலம் . 


கோலாகல விறைவன் கிரிகைக்கு அறிவுரை கூறுதல் 


வதுவை யந்திருக் கோலமோ டிருந்த தன் மகளை 
முதிரு மன் புட னெடுத்தணைத் துச்சியை மோந்தே 
யெதிரி லாவள முடையகோலாகல விறைவன் 
புதிய சீதள வார்முக மொருமொழி புகன் நான் . 


1 


150 


வசு சரித்திரம் 


மாது நின்னுட னுதித்தருள் வனசவா சனையுங் 
கோதி லாதமி னன்னை தன் முத்த ( ற ) [ ம ] குணமு 
மோது மென்றன தசஞ்சல குணமுமுற் றுளத்தின் 
மேத கும்படி நடத்திகற் புடையவர் விரும்ப . 

2 
மகிழ்நன் வாய்மொழிக் கெதிர்மொழி மொழிந்திடாள் 
தகவு நீடுமிக் கிரிமகண் மறுமடந் தையருட் [ மறந்துந் 
புகரின் மான நல் லொளியொடு பொருந்துமொண் குணமு 
மிகுமி னுரிமா மணியென நடந்துகொள் விளங்க . 

3 
ஆர வாரமுங் கரைகடப் பதுமிலை யளவில் 
சீரி னான் மிகப் பொங்கியுஞ் சிந்துகன் னிகையென் 
றியாரு மோதிட நின்பதி யாகுமிவ் விறையை 
நேரி லாவியாய் மிகக்கொடு நிகழுதி யன்னாய் . 

4 


வேறு 


5 


நாதன்மா வில்லுக் கேற்ற நாரியே நாரி யென்று 
நீதிரா சியிற்சி றந்து நிறையளி யிறையொ டுற்ற 
தீதிலாக் கன்னி கன்னி பிறர்க்கிதஞ் செய்யா தீச 
னோதுரை மறா துட் கொண்ட வுயர்ச்சதி சதியே யாமால் . 
சுனைகளிற் பொழிலில் வாய்ந்த சுடர்மணிக் குகையி டத்தில் 
வனமறி குருகி னோடு மருவுதல் விடுத்தா மென்று 
நினைவினிற் கொள்ளே லிந்த நீர்மைக்கா தவத்தின் வாதை 
தினமுள நீய டங்காத் திகழ்வள முடையை யன்னாய் . 


1 


6 


- 


7 


சுத்திமதி மகட்குக் கூறிய நல்லுரை 
என்றுயர் வார்த்தை சொல்ல விணைவிழி புனலு குத்துத் 
தன்றலை வளைத்திருக்குந் தனிமக டனையணைத்தாங் 
கொன் றிய சுவைத்தேன் சிந்த வொளிதிகழ் குமுத வாயால் 
துன்றிய வெழிலார் சுத்தி மதியொரு மாற்றஞ் சொன்னாள் . 
முருகுகொப் பளித்து நாறு முளரிக டமையு மென் பால் 
அருமணி களையு மன்ன வரசுக டமையுந் தூய 
தெரிவையர் தமையு மன்பாற் றினமும்யான் வரவி டுப்பேன் 
பருவர லொழிதி யானும் வருகுவல் பாவை யன்னாய் . 
பூங்கொடி சூழல் காணப் புனல்விளை யாட நீங்கா 
தோங்கிய தரங்கத் தோடு வோதிமம் பிடிக்க வின்ப 
மாங்கதி விரகந் தோறு மூழ்கவு னன்ப னோடு 
மீங்குவந் தருள்க வன்னே யிதயநைந் திடுவ தென்னே . 


8 


9 


மீட்சிப் படலம் 


151 


10 


பெண்பெற லரிய பேறோ பெண்பெறி லென்க வன்று 
கண்புனல் சிந்த நீங்க லாகுமோ கடிதி ரண்டுந் 
தண்பது மேச னெற்கே தந்தனன் றவிர்க்க லாமோ 
பண்படு மொழியாய் போதி யென்றனள் பயந்த வன்னை . 

மாமன் மாமியர் விடை கொடுக்க 

வசு கிரிகையுடன் தனது நகர் அடைதல் 
மாமனும் மாமி தானும் விடை கொடுத் திடம கிழ்ந்து 
தாமநீண் மணித்தே ரேறித் தன் புரத் தடைந்தான் வேந்தன் 
வாமவிண் மடவார் நோக்க வானியம் பலமு ழங்கல் 
நாமமின் கொடிவி ளங்க நனிமுகி லார்த்தல் போலும் . 


11 


வசுவுங் கிரிகையும் வருதலைக்காண மாடமாளிகை 
சிகரம் முதலியவற்றில் மகளிர் கூடுதலின் வருணனை 
அரசனு மணங்குந் துய்ய வளவிலா வணியி னோடு 
வருதல்கண் டிடுவான் முன்னி மாடமாளிகையின் மீதும் 
பருமணி மேடை மீதும் பலசிக ரங்கண் மீதும் 
பொருவில்சூ ளிகையின் மீது மேறினர் புரத்து மின்னார் . 12 
இவர்கிரி கைக்கொப் பல்ல ரென்றய னுலகின் மின் 
ரெவரையும் நிறுத்தி வைத்த தென்னவீங் கொழிவி லாத 
நவவுரு வேண்டு மார னாதன்மேற் பொருவான் முன்னிக் 
கவவிறன் சேனை முற்றுங் கூடிய காட்சி யென்ன , 

13 
எங்கள்பே ரழகை யெல்லா மிவள் கரந் தனள்கா ணென்று 
மங்கைய ரிறைக்கு ரைப்பான் வந்தவா றென்ன மேன்மை 
பொங்கெழிற் கிரிகைக் கொப்பாய்ப் புவிமக ளளவின் மின்னார் 
தங்களை யீன்ற தென்னத் தருக்கொடு நிறைந்து கூடி , 

14 
வடிவினா லுணர்வா லுந்தி மகடனக் கிணையா காது 
படிமிசை யுயர்ந்து நின்ற துலையுறு பண்பு போல 
வுடையபே ரொளிய றாத வுயர் தல நிலையி னின்றார் 
கொடியிடைத் தரள மூரற் குமுதவாய்ப் பதுமை யன்னார் . 15 

வசுவினையும் கிரிகையையும் மகளிர் புகழ்தல் 
சுந்தர முகுந்தனன்று தொல்வலி யொடுமு னெய்த 
மந்தரா கத்தால் வந்த வனிதையை யளித்த தாழி 
யந்தமில் மந்த ராகத் தால்வரு பெண்ணை யன்பால் 
இந்தமா விறைவற் கீந்த தவ்வரை யெனப்பு கழ்ந்தார் . 16 
மாரனை வென்ற சீரால் வசுவுக்குச் சராச ரத்தின் 
நேருரு மின்ன னார்க ளின்மையா னினைத்து வேதன் 
பேருரு சராசரத்தாற் பிறந்திடப் புரிந்தா னன்றிச் 
சீர்வரை நதிபாற் பெண்ணும் பிறக்குமோ செப்பி னென்றார் . 17 


152 


வசு சரித்திரம் 


வேறு 


கேடிலரும் புருடோத்த மனுக்கப் போது 

கிழத்தி தனைக் கூட்டியவெம் பாவத் தானு 
மாடல்கொளு நிலவரசன் றனக்குக் கேட்டை 

யானவளைக் கூட்டியதோ டமுமன் றேராற் 
கூடுபுக ழிரதியுட னுருவ மில்லாற் 

கூட்டியமோ கமுமகன்றான் குறையில் வேந்தன் 
பீடுதிகழ் வயதுகுல மழகு நேராய்ப் 

பெற்றவிவ ரைப்பொருத்தி யென்றார் நின்றார் . 


18 


வேறு 


வசு அரண்மனையை அடைதல் 
அருந்தரளத்தினார்வுற் றனந்தநன் மணியா லத்தி 
பொருந்திநல் லிருபி றப்புக் குலங்கட்குப் புகலு மாகி 
விரும்புறு சுவேதத் தீவு போன்றதன் மிளிர்மனைக்கட் 
திருந்து பூ மகிழ்நன் போந்தான் சிந்துவின் மகன்கை தாங்க , 

19 
கிரிகையுடன் வசு , சிங்காதனத்தில் அமர்தல் 
தக்க நல் லோரை தன்னிற் கிரிகையுந் தானுஞ் சோதி 
கக்கு பன் மணிப தித்த கவின் கொளா தனத்தின் மீது 
புக்குவீற் றிருந்தான் கோதில் புரவல ரெண்ணி லாதோர் 
மிக்கபொன் மகுட கோடி மணியொளி மிளிருந் தாளான் . 

20 
வசுவேந்தன் பலருக்கும் பரிசளித்தல் 
குருபுத கவிக டம்பாற் கூறருங் கலையோ டத்த 
மருளினன் மித்தி ரர்க்கே யளவிலாத் துரக தங்கள் 
பொருவில் பன் னேமி திண்டேர் பொலிவொடு கொடுத்தான் மிக்க 
திருவின்மா நடனர்க் கெல்லாஞ் சித்திராம் பரமளித்தான் . 21 
ஒண்ணில வரசர்க் கென்று மொழிவிலாச் செல்வ மீந்தான் 
புண்ணிய விஞ்சை யர்க்குப் புவியதி காரந் தந்தான் 
நண்ணிய விருபி றப்புக் குலங்கட்கு நவில ருஞ்சீர் 
எண்ணரும் பலம ளித்தான் யாவரும் போற்ற மாதோ . 22 
வம்பவி மூலங்கற் றிண்டோள் வரிசிலை வேந்தர் வேந்தன் 
அம்புவிச் சுரர்க்கு மசுரர்க்கு மமைவுற வினிதி னீந்தான் 
இம்பரில் யாவர் கண்ணு மில்லையென் றுரைசெ யாது 
செம்பொருள் பலவுந் தூய திம்மய னளித்தல் போல . 

23 
வசு அந்தப்புரம் சேர்தல் 
வனத்தொடு கலந்த னந்த மணியொளி யால்வி ளங்கி 
உனற்கரு மளியு டைத்தாய் ஒழிவிலா வான் மட் டார்ந்து 
தனிப்பெரும் வாசம் பெற்றுத் தகுந்திருக் கோயில் போன்ற 
மனைக்கண்வந் தனனெ ழுந்து மங்கல வோசை பொங்க . 24 


மீட்சிப் படலம் 


153 


அரசர்பாற் கவர்ந்து வந்த வருந்திரு நெட்டு யிர்ப்பின் 
விரிவுபோ லொருபொற் பாவை விரைநறுந் தூப மேந்த 
வொருமணிப் பாவை நேய முற்றமோ கனமா ராக்க ? 
குருமுளை வளர்த்தல் போலக் கொழுஞ்சுடர் பிடிக்க நின்று ; 25 
தருவசந் தாதி தெய்வந் தங்கள்பூ வடையா ளத்தை 
மகிழ்வொடு காட்டல் போற்பன் மாலைசில் பாவை யேந்தச் 
சுகரதி மதன்சீர் தீட்டு மேட்டொடு தோற்றல் போலேர் 
மிகுமொரு பாவை நின்று வெள்ளிலைச் சுருண்மு னீட்ட ; 26 
நித்திலப் பலகை பெற்று நிறைமணிக் குமிழ்சி றந்து 
சுத்தமென் றொடைநெருங்கித் தூயபல் லோசை யார்ந்து 
புத்தணி விதான முற்றுப் பொலிவுறு பரியங் கத்தின் 
இத்தல முழுதும் போற்று மிறையவ னிருந்தான் மன்னோ.. 27 


து 


. 


கிரிகை அங்குவந்து ஒரு தூண் மறைவில் நிற்றலை 

வசு காணுதல் 
பொருப்பருள் கன்னி மின்னார் புரிநீர்மை யால்வி ளங்கி 
மருக்குழற் பாசி யுங்கை வனசமும் பார்வைச் சேலுந் 
திருக்கலை நுரையுங் கொண்டு செழுங்குணக் கடல்பூ ரிக்க 
விருப்பொடு வந்தா ளங்கண் விரிபுது ராகத் தோடு . 
அரிவையர் மறைவில் வந்தோ ரவிர்மதி மணித்தூ ணின் பின் 
மருவிநின் றனளி றைக்கு மறைத்திடா தத்தூண் காட்ட 
வொருவருக் குரிமை யாய பொருளையெவ் வுழியி னேனும் 
பெரிதுநின் மலவிருத்தி பெற்றவர் மறைப்பர் கொல்லோ . 


28 


29 


கிரிகை அரசன் எதிரில் நிற்றல் 
இன நவ மணியிற் கன்னி யுருநிழல் விலகக் கண்டு 
வனநல மொத்த நட்பு மாதருற் றாரென் றேகல் 
என மடந் தையர்கள் போனா ரேந்தன்முன் கிரிகை நின்றாள் 
மனமதிற் பலநாட் கூடி மருவுபந் தத்தி னானே .. 


30 


வேறு 


இது முதல் 21 பாடல்களில் வசு , 
கிரிகை ஆகியோரின் இன்பநிலை கூறப்படுகிறது 
நீற்றமல னிடத்தத்த நாரி யென்ன 

நிலைபெறு சூத்திரதாரி செயலி னானே 
தோற்றிமத லையின் மறையும் பாவை யென்னச் 

சொலுந்தருச்சூழ் கொடியென்னப் பாகன் வேண்டப் 
20 


31 


32 


14 


33 


34 


தோட் டூணைச் சேர்ந்தா ளுது பொறா தவய வங்கள் 
மூடுறு பசியால் 
154 

வசு சரித்திரம் 
மாற்றருங்கந் திடத்துறுவெள் யானை யென்ன 

மன்னவனீர்த் தலுந் தூணிற் பாதி வந்துஞ் 
சாற்றில் வெளிப் பட்டதனில் மறைந்துந் தூணைத் 
தழுவியும்பின் னதை நீத்து மருகில் வந்தாள் . 

வேறு 
இருசெவி மீதார் காவிக் கிரைந்தெழு மளிக்கு நெஞ்சம் 
வெருவின ளெனத்தூ ணீத்து மிகவுமா தரமா கக்கோன் 
உரியே 
விரைவினிற் றம்ப மாகி யிருந்தன விளங்க வன்றே . 
சேர்ந்தவவ் வேலை தன்னிற் சேயிழைக் கிரிகை கொங்கை 
வாய்ந்தபொற் கடகத் தோடு மணிவளை முழங்கா நின்ற 
வேந்தலோ டுளத்திற் கோப மேலெழுந் தூக்க மோடு 
சாந்தமுற் றணைதி யென்று சாற்றுதல் போல மாதோ . 
மூட்டுபே ராசை தன்னின் மூடுமம் பரமும் பாரா 
நாட்டமு முடைய மின்பா னாணெனு மிருணெருங்க 
வாட்டமின் மதன னென்னும் பதிகன் றன் மனந்தளர்ந்து 
வேட்டன னுயர்வாள் வேந்தன் மிளிர்கர சஞ்சா ரத்தை . 
மூடிய வதனாற் கொங்கை முகைதெரி யாமை யானுந் 
தேடரு முகார விந்தந் திகழ்ந்திடா துறுத லானு 
தேடவி ழலங்கற் றோளா னிணைவிழி யெனுஞ்சு ரும்பு . 
கிரிகைத னிணையி லாத கிளர்சவுந் தரிய மென்னும் 
பெரியவே லையில்வி ளங்கு பேசுதற் கரிய காந்தித் 
திருவினுக் கரசர் போற்று திண்டிறன் முழவுத் தோளான் 
இருவிழி யெனுமா லத்தி யெடுத்ததி சயித்து ரைத்தான் . 
மாசிலுன் கையிற் கஞ்ச மகரநன் னதியி ருக்க 
வீசுதல் செயாத தென்னோ மிக்கநின் னேமந் தன்னை 
நேசவத் திரத்துண் மேவு நேத்திரக் கடையை யென்மேல் 
ஆசையின் வைக்கொ ணாதோ வயில்விழிப் பவள வாயாய் ! 
அலகில்சீர் பெறுமுன் வாயா மமுதமா கனியி டத்தின் 
நிலைபெறு முத்தந் தாராய் நேமியை வென்ற கொங்கைக் 
கிலகுசா லிகைபு னைந்த தென்கொலா மீன் ற சூளாக் 
குலமணி .... ணி .... டு கூடுமோ தளிர்க்கை நல்லாய் ! 
கடகநா யகம்யா னாக வுனதுபூங் கால்பி டிக்கோ 
தடநிதம் பம்பி டிக்கோ தக்கநேத் திரஞ்சி றக்க 
மடமயி லனையாய் கொங்கை மரமலை மீது சேர்கோ 
விடமிதில் யானி ராச மணியென வினிதி லங்க . 


35 


36 


37 


38 


39 


மீட்சிப் படலம் 


155 


நன்குற 


குவலய வரசென் றென்னைக் கூறுதன் மெய்யே யாக 
உவமையில் கன்ன தேசந் தனைவள முறுத்து கோவு 
னவிரிதழ் மணிவிளங்கப் பண்ணுகோ வலங்கற் கோதாய் 
புவனியில் வசுவென் றென்னைப் புகலுத லுண்மை யாக . 

40 
என்றுரைத் தசல கன்னி நாணெனு மியல் வெள்ளத்தின் 
மன்றமூழ் கியவங் கத்தை மாலொடு தடவிப் பார்த்தான் 
குன்றென வுயர்ந்து வாழ்ந்த குவிமுலை யுந்தி யாதி 
மின்றிகழிடங்க ளெல்லாம் மெல்லென வறிய வேண்டி . 41 
தன்றளிர்க் கையினான் மூடிச் சஞ்சலப் பட்டி ருக்கு 
தென் றிடை மதன சைத்த படத்தினா லினித ழைப்ப 
மின்றன துருக்க முட்கொண் டிலங்கின வேந்த னங்கை 
துன்று நாண் போயிற்றென்று சொல்வபோல் வளைக ளார்த்த . 42 
தன்கைவஞ் சனையி னானே தையறன் றன துர்க்கத்தை 
யன்பனுக் களித்து மெல்ல வணிகலை தனையு மீந்து 
மென்கரம் வைத்தா ளாங்கு வேந்தனுக் குள்ளாய் மேவி 
குற விருந்த பின்னர் நாணொடு மறிக்க லாமோ . 

43 
பாருல களிக்கும் வேந்தன் பாணியா லாசை யோடு 
சீரிய நீவி தன்னைச் சிறிதகற் றுறலுந் தைய 
லோருளத் திருந்த நாண மொழிந்தது நீவி யில்லா 
நேரிழை தன்னி டத்தே நிற்பரோ மற்றொ ருத்தர் . 

44 
கோதைத னியலு றுப்பிற் கொற்றவன் றொடலுந் தோன்று 
நூதன வமுத மென்ன நுண்குறு வேர்வை யங்க 
மீதெழுந்திக்க றைந்து வீழ்ந்தது நானத் தொய்யில் 
ஏர்தரு நாண மென்னு மிருளிரா தொழிந்த தென்ன . 45 
தனமுகைக் கிந்து ரேகைச் சார்ந்திடா திகழ்த்த ளிர்க்குள் 
வனவிரு பிறப்பின் வாதை வந்திடா தளகக் காரிற் 
புனையலர் விழா தொண் சந்தப் பூச்செனு நிலவி னுக்கோர் 
கனமறை வுறாத ணைந்தான் காரிகை தன்னை வேந்தன் . 46 
கூறரு மிறைவன் வேண்டக் குவிமுலை முகையும் பைந்தேன் 
ஊறிதழ்க் கனியு மான்ற வொளிதிகழ் மணிப்பொற் பூணு 
மாறிலா துலகை விற்கும் வளமுள தூசு முள்ளந் 
தேறிட வளித்த தம்ம சிந்துசந் தான வல்லி. 

47 
அந்தமில் மகிழ்வி னாலுள் ளாசையை யடங்க வொட்டாள் 
சுந்தர வனசக் கண்ணின் றுணைகளை யிமைக்க வொட்டாள் 
வெந்திறற் குரிசி லங்க வேர்வை நீ ராற வொட்டாள் 
சிந்துவி னமுதந் தன்னிற் சிறப்புட னுதித்த கன்னி . 

48 


49 


50 


51 


156 

வசு சரித்திரம் 
ளவிலா வின்பக் கல்வி யன்பன திடத்திற் கற்றுப் 
புளகமுற் றிடவ வற்கே புந்திகொண் டுபதே சித்தாள் 
வளரிசை காதுக் கேற்றி வரிக்கணஞ் சனத்தை யிட்டாங் 
கிள நல முகத்திற் காட்டி யெழிலலங் கார மோங்க . 
நரபதி தனக்கு மின்ப நாரிக்கும் போகாந் தத்தில் 
விரிவுறு பிரமானந்த மேவிய தவித்தை யின்றாய்ப் 
பெருகிய சரண பந்த மின்மையாய்ப் பேசொ ணாதாய் 
உரைதரி னகவ ருத்த மொழிந்ததாய் மிகவி ளங்க . 
மாரவேள் செயலி னானே மனத்தைமற் றொன்றில் வையா 
தேருலா முருவ வேந்த னினிய நூ தனவே ளாகிப் 
பேருடை நதிம டந்தை பெற்றருள் கிரிகை யென்னும் 
வேரியங் குழலா ளோடு மேவிநல் லின்பந் துய்த்தான் . 
வசுவுங் கிரிகையும் பல்வேறிடங்கட்குச் சென்று 

இன்ப வாழ்வு வாழ்தல் 
தன்னிக ரெழில்ப டைத்த சசியுமிந் திரனும் போல் 
பொன்னகத் துச்சி மீது புனல்விளை யாடல் பார்த்து 
மின்னிடைப் பனுவன் மாதும் வேதனு மெனத்த டத்தின் 
உன்னரு மன்னந் தன்னை நடத்தியு முளங்க ளித்தார் .. 
இரதியும் மதனும் போல விளமலர்க் காவி னின்று 
தெரிகிளி யாடல் கண்டு சிந்துவி னேமி தன்னைப் 
பொருவருந் திருவு மாலும் போன் மிகப் புகழ்ந்தும் வாழ்ந்தார் 
கிரிகையு முலகம் போற்று கேடில்சீ ரிறையுங் கூடி . 
அருந்திறன் மாது திண்மை யமரகந் தனிற்பி றந்தாள் 
இரும்புகழ் நாரி யொண்சீரிலங்குகோத்திரத்து தித்தாள் 
விரும்புறு மசல மங்கை யாயினண் மிக்க பூமி 
வரந்திக ழிறைபொ ருப்பின் மகட்குமா லாதல் கண்டோ . 


3 


52 


| 


53 


54 


வேறு 





) 


வசுவேந்தன் ஆட்சிச் சிறப்பு 
கலையாதிபன் சீர்த்திநில வெறித்தலினாற் 

சோரபயங் கருதி னில்லை 
யுலகிடைவா ளிறைவீர வெயிலுறலாற் 

பகைத்திமிர மொன்று மில்லை 
குலவிறையாம் புயறான மழைபெயலாற் 

பலகிரகக் குற்ற மில்லைத் 
தலைமதியன் சரிதையமு தஞ்செறித 

லாற்கொடுநோய் தானு மில்லை . 


மீட்சிப் படலம் 


157 


56 


மேதகுமவ் வரைப்பகைவன் புரந்தருளு 

முலகினிடை விருப்ப மிக்க 
தீதில்சுவை யிட்டபலந் தருமள வி 

றருக்களொடு தினமு மீன்று 
போதுதொறும் பால் பொழியும் பசுக்களொடு 

மிகநிறைந்த போகத் தோடு 
நீதியொடு மனத்தினணு வளவேனுந் 
துயரின்றி நிகழ்ந்தார் யாரும் . 

வேறு 
வசு சரிதம் கற்பதால் உளதாம் பயன் 
கலைமுனி வரர்க்கு ரௌம கருடணி யுரைத்த வாறே 
மலைவற வுரைத்த கொற்ற வசுசரித் திரத்தைக் கற்றோர் 
தலைய றங் கல்விச் செல்வஞ் சார்ந்தருங் கவிதை வல்லோர் 
இலகுபே ரவையி னின்ப மெய்திவீற் றிருப்பர் மாதோ . 

வாழ்த்து 
செந்தமிழ் வளர்க மிக்க திங்கண்மும் மாரி பெய்க 
மைந்தொடு செங்கோல் வாழ்க மாதவ முயர்க மாறா 
தந்தமி லறங்க ளோடு மருங்குடி பொலிக நீடு 
சந்தநான் மறையு மாவுந் தழைகவிவ் வுலகி லென்றும் . 
தன்னியல் வதுவை ஞான்று தாளணி மணியிற் சீதை 
மென்னிழல் வயங்க நோக்கி மிளிரடித் துகளாற் றோன்று 
மன்னமோ வென்ன வுன்ன வதைமறைத் தருள்கா குத்தன் 
மன்னுபே ரருள்கொ டுச . . . மகிழ்ந்துதிம் மயன்ற னக்கே , 

மீட்சிப் படலம் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் 1001 . 


! 


57 


58 


59 


வசு சரிதத்தினைத் தமிழில் இயற்றிய 

ஆசிரியர் இன்னர் என்பது 
விரிபுகழ் வசுசரித மெனுந்தெலுங்கி 

னருத்தமதை விரித்து ரைத்தார் 
இருவர்மா துலன மச்சி வாயையன் 

பாலைய னிவர்கள் பூவிற் 
சொருபமிகு தமிழ்செய்தான் வீரமிகு 

தொண்டமாந் துறையில் வாழும் 
பெருமைதிகழ்ந் திடுமம்ப லத்தாடு 

மையனெனப் பேர்பெற் றானே . 


வசு சரித்திரம் முற்றும். 


- 


BULLETIN OF THE GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY, MADRAS . 


AN APPEAL . 


The Government Oriental Manuscripts Library , Madras, is unique in point 
of variety and vastness of collections covering a very wide field of Indian Litera 
ture in Sanskrit, Tamil, Telugu , Kannada , Malayalam , Mahratti, Arabic , Persian 
and Urdu . The dates of several of the manuscripts go back to many hundreds of 
years . From an academic point of view , these collections contain some very 
interesting specimens of Literary, Scientific , Historical and Artistic importance. 
A large number of them have not yet been printed and some of them are available 
only in this Library . With a view to placing these manuscripts in the hands of 
the public in a printed form , the Government of Madras were pleased to sanction 
the starting of a BULLETIN under the auspices of the Government Oriental 
Manuscripts Library . For the present only two numbers are issued in a year . 
They contain critical editions of original works in Sanskrit, Tamil, Telugu, 
Kannada, Malayalam , Mahratti, Persian and Urdu . The annual subscription 
is only Rs . 4 inland and 8 shillings foreign . Scholars, Patrons of Culture, 
Universities , Public Libraries and Educational Institutions are requested to 
enrol themselves as susbscribers for this Bulletin and thus encourage the cause 
of Oriental Studies and Culture . 

A few copies of back numbers are available for sale , post free, at the follow 
ing prices which should be sent in advance . 


Vol . I , No. 2 , July to December , 1948 
Vol . II , 1949 
Vol . III , 1950 
Vol. IV , 1951 


Rs . 2 . 
Rs . 4 . 
Rs . 4 . 
Rs . 4 . 


T. CHANDRASEKHARAN , 

Curator , 
Government Oriental Manuscripts Library . 


TRIPLICANE , 
MADRAS - 5 . 


LIST OF CATALOGUES PUBLISHED BY THE 
GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY , 

MADRAS . 


SANSKRIT . 


DESCRIPTIVE CATALOGUES . 


Numbers, 


Price, 


RS A. P. 
0 12 0 
0 12 0 
2.00 
1 12 
1 8 0 
1 8 0 
I 4 0 
1 80 

1 4 0 
11 4 0 


1 4 0 


1 12 0 


1 12 0 
1 12 0 
1 12 0 
1.12 0 
1 12 0 
1 12 0 
1 12 0 
1 12 0 
1 12 0 
1 12 0 
2 12 0 
3 00 


* Vol. I. - Part I , Vedic Literature 

1 to 46 
* Vol . I. - Part It , Vedic Literature 

47 to 245 
* Vol . I --Part III . Vedic Literature 

246 to 852 
* Vol. II . - Vedic Literature 

853 10 1245 
* Vol . 111. - Grammar. Lexicography aod Prosody 

1246 to 1805 
* Vol . IV - Part J. Ithihasa and Purāņa 

181.6 to 2337 
* Vol . IV . -Part II . Upapurāṇas and S.halamāhātmyas 

238 to 2610 
* Vol . V. - Dharmaśästra 

2611 to 3045 
* Vol . VI . - Dharmaśāstra 

3046 to 3427 
* Vol . VII . - Dharmaśāstra 

3428 to 3872 
* Vol. VIII. - Arthaśāstra, Kāmaśāstra and Systems of Indian 
Philosophy -- Nyája 

3873 to 4334 
* Vol . IX . - Systems of Indian Philosophy – Vaišeşika , Yoga, 
Mināms , and Vedānta - Advaita Philosophy 

4335 to 4780 
* Vol . X. - Systems of Indian Philosophy - Dvaita , Višiştādvaita 
and Saiva Vedāntas 

-4781 to 512 
* Vol XI . - Systems of Indian Philosophy 

5123 to 5558 
Vol. XII.-- Religion 

5550 to 6266 
Vol . XIII. - Religion 

6267 to 7006 
* Vol . XIV.- Religion 

7007 10 7729 
* Vol XV ,-- Religion 

7730 to 8165 
* Vol . XVI. Religion , Vrata and Pūjā 

8166 to 8780 
Vol . XVII. -Stotras 

8981 to 9357 
Vol. XVII1.-- Stotras - Praśamsā Stotras 

9,358 to 10540 
Vol . XIX - Stotras - Prasamsa Stotras 

..10541 to 11450 
Vol XX - Kavyas 

..11451 to 12143 
Vol . XXI.--Kāvyas 

. 12144 to 12783 
Vol. XXII . - Rhetoric, Poetics , Music, Dancing and Silpa 
śāstra 

..12784 to 13068 
Vol . XXIII . - Medicine 

.. 13469 to 13391 
Vol. XXIV. - Jyotişa 

.. 13382 to 14076 
* Vol . XXV . - Supplemental 

.. 14077 to 14560 
Vol . XXVI. - Supplemental 

..14561 to 15000 
Vol. XXVII. Supplemental 

..15001 to 15692 
Vol . XXVII . — Supplemental 

..15693 to 16200 
Vol. XXIX . – Supplemental 

..16201 to 16700 
Vol. XXX .-- Supplemental 

..16701 to 17200 
Vol. XXXI. - Supplemental 

..17201 to 17700 

TRIENNIAL CATALOGUES , 
* Vol . I - A ( 1911--13 ) 

1 to 342 
* Vol . I - B ( 1911--13) 

343 to 573 
* Vol : I - C ( 1911-13 ) 

574 to 801 
Vol . II - A ( 1914-16 ) 

802 to 1329 
Vol.II - B ( 1914–16 ) 

1330 to 1456 
Vol. II - C ( 1914--16 ) 

1457 to 1942 
* Vol . III - A ( 1917-19 ) 

1943 to 2348 
* Vol . III - B ( 1917--19 ) 

2349 to 2679 
* Vol . 111 - C ( 1917-19 ) 

2680 to 2894 
Vol . IV - A ( 1920-22 ) 

2895. to 3203 
Vol . IV - B ( 1920–22 ) 

3204 to 3634 
Vol . IV - C ( 1920-22) 

3635 to 4155 
* Vol , V- A ( 1923-25 ) 

4156 to 4300 
* Vol. V - B ( 1923--25 ) 

4301 to 4415 


4 0 
1 8 0 
3 2 0 
2 4 0 
2 12 0 
5 14 0 
3 12 0 
3 2 0 
7 10 0 
11 12 0 


2 0 0 
1 6 0 
1 6 0 


18 2 0 


6 00 
6 0 0 
4 4 0 
900 
8 0 0 
10 00 
4 00 
2 8 0 


3 


t 


SANSKRIT - contd. 
TRIENNIAL CATALOGUES (cont.) 

Numbers. 

Price . 

RS . A. P. 
* Vol . V - C ( 1923-25 ) 

4416 to 5041 5 12 0 
Vol . VI ( 1926-28 ) 

5042 to 5 80 10 0 0 
Vol . VII ( 1929-31 ) 

5381 to 5532 2 14 0 
Vol . VIII ( 1931-32-1933-34 ) 

5533 to 5700 1 4 0 
Vol . IX ( 1934-37 ) 

5701 to 5996 6.00 
Vol . X - A ( 1937-38 to 1939-40 ) 

5497 to 6496 14.10 0 
Vol . X - B and X - C ( 1937-38 to 1939-40 ) 

6497 to 7496 In the press . 

GENERAL . 
Alphabetical Index of Sanskrit Manuscripts , Part I. 

13 12 0 
Alphabetical Index of Sanskrit Manuscripis , Part II 

10 00 
Alphabetical index of San -krit Manuscripts , Part III 

3 6 0 
Author Index of Sanskrit Manuscripts 

1 8 0 
TAMIL , 

DESCRIPTIVE CATALOGUES. 
Vol I. - Alphabet , Primer . Lexicography , Grammar and 
Literature 

1 to 511 1 14 0 
Vol. II.- Itihāsa , Purāņa , Religion and Philosophy (Vaisna 
vism ) 

512 to 1122 2 2 0 
Vol. II1. - Religion and Philosophy ( Saivism ) 

1123 to 1120 

6 0 0 
Vol . IV . - Religion and Philosophy ( Saivism ) 

16 1 to 1867 3 100 
Vol . V. - Alchemy, Medicine, Magic , Witchcraft and Supplement 1868 to 2173 6 0 0 
Vol . VI. - Miscellaneous 

2174 to 2725 19 12 0 
Vol . VII. Local Records 

2726 to 2949 13 4 0 
Vol . VIII . - Local Records 

2950 to 3169 In the press . 
TRIENNIAL CATALOGUES. 
Vol . I. -Miscellaneous ( 1910-13 ) 

1 to 114 1 6 0 
Vol . II.-- Miscellaneous ( 1914-16 ) 

115 to 310 4 14 0 
Vol . III.-- Miscellaneous ( 1917-19 ) 

311 to 419 5 00 
Vol . IV .-- Miscellaneous ( 1920-22) 

40 to 535 5 0 0 
Vol . V .-- Miscellaneous ( 1923-25 ) 

536 to 859 6 8 0 
Vol . VI.- Miscellaneous ( 1926-28 ) 

860 to 952 4 100 
Vol VII.-- Miscellaneous ( 1929-34 ) 

953 to 1055 

2 6 0 
Vol . VIII . - Miscellaneous ( 10,45-43 ) 

1056 to 1473 34 14 0 
Vol . IX . - Miscellaneous ( 1944-49 ) 

1474 to 1005 13 8 0 

GENERAL 
Alphabetical Index of Tamil Manuscripts. Vol . I 

5 4 0 
Alphabetical Index of Tamil Manuscripts , Vol. II 

12 6 0 
Alphabetical Index of Tamil . Manuscripts, Vol . 1I [ Local 
Records 

8 6 0 
Author Index of Tamil Manuscripts 

3 10 0 
TELUGU . 

DESCRIPTIVE CATALOGUES, 
Vol . I.-- Ithihāca , Purāna and Māhātmya 

1 to 369 2 12 0 
VoI , II ( 1 ) .- Śrngāra Prabandhas 

370 to 616 1 00 
Vol . II ( 2 ) .-- Śrngāra Prabandhas 

617 to 816 4 0 0 
Vol . III . - śrngāra Prabardhas 

807 to 941 3 14 0 
Vol . IV.Prabandhas, Dvipadakāvya 

942 to 1221 5 120 
Vol . V. - Grimmar. Prosody and Lexicography 

1222 to 1 05 3 6 0 
Vol . VI.-- Vacana Kāvyas 

1396 to 1466 1 4 0 
Vol. VII . - Satakas 

1467 to 1833 5 6 0 
Vol . VIII . - Yakşagānams and Dandakams 

1834 to 2040 4 10 0 
Vol 1XO --- Vedānta 

2041 to 2273 21 12 0 
Vol . X .--Gaņıta and Jyotişa 

2274 to 2349 13 0 0 
Vol , XI.--Medicine 

2400 to 2181 6 8 0 
Vol . XII . - Music ( Sangita ) 

2482 to 2592 7 6 0 
Vol . XIII.- History 

2593 to 2:57 4 14 0 
Vol . XIV . - Local tracts ( Mackenzie Collections ) 

1 to 150 In the press, 
TRIENNIAL CATALOGUES , 
* Vol . I.- Miscellaneons ( 1910 13 ) 

1 to 137 1 6 0 
Vol . II. - Miscellaneous ( 1913-16 ) 

138 to 292 2 60 
Vol . 111. — Miscellaneous ( 1916-19 ) 

293 to 539 6 0 0 
Vol . IV .- Miscellaneous 1919-22 ) 

560 to 715 7 14 0 
Vol. V ._-Miscellaneous ( 1922-28 ) 

716 to 812 3 0 0 
Vol. VI .-- Miscellaneous ( 1928-41) 

813 to 1069 25 12 0 


. 


. 


- 


1 


4 


TELUGU - contd . 


Numbers , 


Price . 


RS , A , P. 


3 12 0 


GENERAL 
Alphabetical Index of Telugu Manuscripts 

KANNADA ; 

DESCRIPTIVE CATALOGUES . 
Vol . I. - Grammar, Lexicography , Prosody , Itihāsa and Purāņa 
Vol . II .-- Itihäsa and Purana 
Vol. III .-- Religion -- Agama 
Vol . IV . - Religion - Agama, Viraśaiva and Christianity 
Vol . V. - Religion and Kävyas 
Vol . VI . — Kāvyas 

GENERAL 
Alphabetical Index of Kannada Manuscripts 


1 to 138 
139 to 317 
318 to 476 
477 to 825 
826 to 1038 


6 0 0 
4 12 0 
6 12 0 
21 12 0 
35 2 0 


In the press. 


2 4 0 


1 10 351 
352 to 368 


8 2 0 
2 8 0 


1 


¿ 


0 2 0 


.. 


MALAYALAM . 

DESCRIPTIVE CATALOGUES . 
Vol . I Miscellaneous 
Vol . II Do. 

GENERAL . 
Alphabetical Index of Malayalaın Manuscripts 

ISLAMIC LANGUAGES , 
Descriptive Catalogue of Islamic Manuscripts, Vol . I 
Descriptive Catalogue of Islamic Manuscripts, Vol . 11 
Alphabetical Index of Urdu Manuscripts 
Alphabetical Index of Persian Manuscripts 
Alphabetical Index of Arabic Manuscripts 

MARATHI. 
Alphabetical Index of Marathi Manuscripts 
Subject Index og Maräthi Manuscripts 
Descriptive Catalogue of Marăthi Manuscripts -- Kaifiyats 


13 14 0 
16 12 0 
0 2 0 
1 2 0 
0 8 0 


In one volume 


9 14 0 


In the press. 


N. B .-- * The books marked with an asterisk are out of stock . 


1 


LIST OF BOOKS PUBLISHED BY THE GOVERNMENT 

ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, MADRAS , 
UNDER THE MADRAS GOVERNMENT ORIENTAL 

MANUSCRIPTS SERIES . 


Serial 
Number 


Name of the work . 


Name of the Editor . 


Language 


Price . 


Rs. A. P. 

0 12 0 


1 . 


SANSKRIT. 


Do. 
Do. 


2 
2 


4 0 
8 0 


,า 

simToN 


Do. 


7 12 0 


5 . 


Do. 


1 2 0 


6 . 


Do. 


3 


0 0 


Do. 


20 120 


* S ar va - siddhānta M. Rangacarya, M. A. 
sangraha 

Rao Bahadur. 
* Ganita -sārasangraha 

Do. 
Padya - cūdāmaņi with 

Do. 
commentary 
Brahma - siddhi with Mahāmahopädhyāya S. 
commentary 

Kuppuswami Sastri. 
Ratneśvara - prasādana- P.P. S. Sastri 

nāțakam 
Rāmānuja - campū with 

Do. 
commentary 
Mahābhāşya with the P. P.S. Sastri & Dr. A. 

commentary of Kai Sankaran . 
yata and super - com 
mentary - Pradīpodd 
yotana of Annam 
bhatta , Vol . I. Ähni 

kas 1 to 4 . 
Šāstradīpikā with the P. P.S. Sastri 

commentary M a yū - 

khāvaļi 
Bāla - bhārata with com 

Do. 
mentary 
Naya -mañjari 

Do. 
Damarukam with com 

Do. 
mentary 
Sțngāra -prakāśa, Part I. 

Do. 
Mahābhāşya with the T. Chandrasekharan , 

commentary of Kai M. A. , L.T. 
yața and the super 
commentary Pradī 
poddyotana of An 
nambhatta . Vol . II . 

Ahnikas 5 to 9 . 
Nannūr Kāņdikaiyurai . 

Do. 


8 . 


Do. 


In the press. 


9 . 


Do. 


2 00 


10 . 
11 . 


Do. 
Do. 


2 0 0 
0 8 0 


12 . 
13 . 


Do. 
Do. 


1 8 0 
In the press. 


i 


14. 


TAMIL . 


In the press . 


15 . 


Do. 


Do. 


Do. 


16 . 
17 . 


Māņikka - väcakar Am 

mānai . 
Adi- parvattādi- parvam . 
Vasu - carittiram . 


Do. 
Do. 


Do. 
Do. 


Do. 
Do. 


18 . 


Sakala -nīti - k a t ha-ni 

dhānamu . 


Do. 


TELUGU . 


Do. 


19 . 
20 . 


Do. 
Do. 


Do. 
KANNADA . 


Do. 
Do. 


1 


Pañca - tantramu . 
Sundara -kāņdam (Rāmā 

yanam ) by Venka 

matya , 
Bhāgavatam Bhāşā 
Rangabhyasam 


21 . 
22 . 


Do. 
Do. 


MALAYALAM 

Do. 


Do. 
Do. 


N. B .--No. 5 is available at the Balamanorama Press , Mylapore , Madras . 

Nos . 8 to 12 are available at the Sri Vani Vilas Press , Srirangam . 
* The books marked with an asterisk are out of stock . 


LIST OF BOOKS PUBLISHED BY THE GOVERNMENT 
ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, MADRAS , 
UNDER THE MADRAS GOVERNMENT 

ORIENTAL SERIES . 


Price . 


Rs . A. P. 

1 10 0 


3 14 0 
4 8 0 
5 00 


4 10 0 
5 00 
5 8 0 
5 0 0 


Do. 


1 8 0 


1 6 0 


1 8 0 


1 12 0 


3 12 0 


Serial 

Name of the work . Name of the Editor . Language. 
Number . 
1. Kappal Sāttiram T. P. Palaniappa Pillai , Tamil 

B.O. L. 
II . Anubhava Vaiddiya Mu- Dr. C. Dorairajan & Dr. Do. 
rai . Volumes I & II . 

C. S. Uttamarayan , 

H.P.I.M. 
Vol. 7 

Vol . II 
III . Attāpa Kölāhalam Tirumalai Sri Saila Do. 

Sarma 
IV . Upadēsa- kāndam Volu- V.S. Cheng alv araya 

Do. 
mes I , II & III . 

Pillai , M. C. 
Vol . 1 
Vol . II 

Vol . III 
V. Colar Pūrva Pattayam C. M. Ramachandra 

Do. 

Chettiar , B.A. , B.L. 
VI . Kongadeśa Rājākkal 

Do. 
VII . Sivajñāņa dīpam 

T. P. Palaniappa Pillai, Do. 

BOL . 
VIII . Datra - nāyaṇār Vaiddiya Dr. K. Tyagara jan , Do. 
Att + yanai 

L.I.M. 
IX . Abhinaya - darpaņamu 

T. V. Subba Rao , Telugu 

B.A.B.L. 
X. Auşadha.yogamulu Dr. Veturi Sankara Do. 

Sastri 
XI . Vaidya Nighantuvu 

Do. 
XII . Dhanur-vidyā Vilăsamu Veturi Prabhakara Do. 

Sastri 
XIII . Yoga -darśana -visayamu Vedam Lakshmi Nara Do. 

yana Sastri, B.O L. 
XIV . Khadgalakşaņa Sironiani N. Venkata kao, M.A. Do. 
XV . Tantra - s ära sangraha Vaidyaratna. Dr. M. Sanskrit 

( Vişanārāvaniya ) Dorsiswami Ayyangar 
XVI . Bhārgava - nădikā 

Dr. C. Kunhan Raja, Do. 

M.A. , D , Phil , 
XVII. Hariharacaturangam S. K. Ramanatha Sastri 
XVIII . Brahma - sūtravștti -Mi- P.S. Rama Sastri 

Do. 
tākşarā of Annam 

batta 
XIX , Nyāyasiddhānta - tattvā S. Subrahmanya Sastri , Do. 

mſ ! am of Srinivasa BO. L. 
XX . Garbha.cikitsa 

Dr. N. Madhava Menon , Malayalam 

A.M.A.C. 
XXI . Vāstulakşaņam and Sil- S. K. Ramanatha Sastri Do. 

pavişayam 
XXII . Kanakku - sāram - Bāla- Dr. C. Achuta Menon, Do. 
prahodham 

B.A. , Ph . D. 
XXIII. Kanakku - sāram 

Do. 

Do. 
XXIV . Kriyakramam 

P. Narayanan Kutty Do. 

Menon , M.A. 
XXV . Lõkõpakāra of Cāmuṇ- H. Sesha Ayyangar 

Kannada 
darāya 
XXVI . Ratta atam 

Do. 

Do. 
XXVII . Vaidya -săra -sangraha Vaidyaratna Dr. G. Vol. I 

Srinivasamurti , B.A., 
B.L., M.B. & C.M. 


2 12 0 
4 14 0 


1 2 0 


1 12 0 
15 4 0 


600 


Do. 


6 8 0 


7 00 


2 8 0 


3 8 0 


2 0 0 


2 0 0 


2 12 0 


2 4 0 


8 00 


4 4 0 


In the press 


7 


Language . 


Price . 


Kannada 


4 2 0 


Do 


6 14 0 


Do. 


1 8 0 


Serial 

Name of the work Name of the Editor 
Number . 
XXVIIT . Aśva - śāstram of Abhi- Dr. P. Srinivasa Rao & 
navacandra 

H Sesha Ayyangar 
XXIX . Auşadhagalu - Vaidya Vaidyaratna Dr. G. 
Visaya 

Sriniva samurthi, 
B.A. , B.L. , M.B. & 

СМ . 
XXX . Sangita - ratnākara M. Maria ppa Bhat , 

M.A. , L.T. 
XXXI . Sūpa Šāstra 

U. Sitaramacarya 
XXXII Jami - al - Ashya 

Afzal - ul - Ulama Hakim 

Abdul Qadir Ahmed 

Sahib 
XXXIII . Tibb - e - Faridi 

Do , 
XXXIV . Tahqiq -al-Buhran 

Do. 
XXXV, Safinat- al -Najat 

Janab Rahim Ahmed 

Farooqui, M.A. 


Do. 


200 


Persian 


13 8 0 


Do. 
Do. 


8 4 0 
1 8 0 
1 10 0 


Do. 


Serial Nos . XXXVI to LXX were published under the auspices of the .. 
TANJORE MAHARAJA SERFOJI S SARASWATHI MAHAL LIBRARY . TANJORE. 


5 


Tamil 


2 8 0 


Do. 


5 00 


Telugu 


6 0 0 


Do. 


2 0 0 


Sanskrit 
Do. 


9 00 
6 0 0 


Do. 


3 4 0 


Do. 


2 4 0 


Malayalam 


1 8 0 


Do. 


8 00 


Do 


11 0 0 


LXXI. Vaiddiyak Kalañciyam Dr. C. N.Kuppuswami, 

H.P.I.M. , & Dr. V.S. 

Parvati , L.I.M. 
LXXII , Anubhava - v a id di ya 

Do. 
murai , Vol . III . 
LXXIII . Anubhava Vaidyamu Dr , Mulugu Visvesvara 

Sastri , H.P.I M. 
LXXIV . Saivācāra - sangrahamu Vidvan G. J. Somayaji , 

M.A. , LT 
LXXV . Arogya - cintāmani Dr. N. Visvanatha Sarma 
LXXVI . Tattvasara with Ratna- Karappankad V.S. Ven 
sāriņi 

katacaryaswami, 
LXXVII . Sülrärthāmộtalahāri Dr. R. Nāgaraja Sarma . 

M.A , Ph.D.,LT. 
LXXVIII . Ratns - dipikā and Rat- Sri P.S. Rama Sastri 

na śāstram 
LXXIX , Aśva - cikitsa 

Dr. C. K. Velayudhan 

Nair, B. V. Sc . 
LXXX , Phalasāra - samuccaya 

Dr. C. Achutha Menon , 

B.A. Ph.D 
LXXXI . Mahā - säram 

Dr. M.K , Vaidyar , 

A.M.A.C. 
LXXXII . Saptarişi - nādi 

Professer K. Natesan 
LXXXIII . Karnāțaka Rājāk ka ! V. R. Ramachandra 

Savisiāra Carittiram Dikshitar , M.A. 
LXXXIV . Bharata -siddhāntam P. Sambamurti , B.A. , 

B.L. 
LXXXV . Pillaippiņi.Vākatam Vaidyaratna Dr. M. 

Duraiswami Ayyangar 
LXXXVI. Anubhava Vaiddiyam Dr. C. N. Kuppuswami, 
Vol . IV 

H. P. I. M. 
LXXXVII , Mātfu - Vākatam 

Dr. I. M. Aziz uddin , 

B.A. , G.M.V C .; B.V. 

Sc . , Ph . D. ( Edin . ) 
LXXXVIII . Brahma Vidyā Sudhār- V. V. Krişna Rao , B.A. 

navamu 
LXXXIX . Rägatāla Cintāmaņi T. V Subba Rao , B.A. , 

B.L. 
XC . Vaidya - cintāmaņi Dr. Mulugu Visvesvara 

Sastri , H.P.I.M. 
XCI . Kumāra Rāmuni Kathā Dr. N. Venkatarama 

nayya, M.A., Ph.D. 
XCII . Kātamarāju Caritra Sri V. Prabhakara 

Sastri 
XCIII . Deva -keralam ( Candra- Sri T. S. Ranganatha 
kalā -nadi). 

Josyar 


Tamil 
Do. 


20 00 
In the press . 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do .. 


Do. 


Do. 


Telugu 


Do , 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Do. 


Sanskrit 


Do 


8 


Language . 


Price , 


Sanskrit 


In the Press 


Malayalam 


Do. 


Do. 


Do , 
Do. 


Do : 


Serial 

Name of the work , Name of the Editor . 
Number . 
XCIV . Pātañjala Yogasūt ra- P.S Rama Sastri and 
bhäşya - vivaranam 

S. R. Krishanamurti 

Sastri 
XCV . Kili - vandu - sainvädam V. H. Subrahamanya 

Sastri 
XCVI. Advaita - vedāntam S. K. Ramanatha Sastris 
XCVII. Bärhaspatya - sūtra with Dr. C. Achyuta Menori , 
Commentary 

BA , Ph.D. 
XCVIII. Karana- paddhati 
XCIX . Yoga - sāram 

Dr. M. K. Vaidyar A.M. 

A.C. 
C. Vaidya -sāra - sangräha Vaidyaratna Dr. G Srini 
Volume II 

vasamurti, B.A. , B.L. , 

M.B. & C. M. 
CI. Sadguru - rahasya Sri M. Mariappa Bhat, 

M.A., LT 
CII Shawakil -al - Hur 

Dr. M. Abdul Haq, M.A. 

D. Phil. 


Do. 
Do. 


Do. 
Do. 


Kannada 


Do. 


Do. 


26 0 


Arabic 


In the press 


Terms of Sales 

Packing , Postage and Sales Tax extra . 
25 per cent discount will be allowed to all bona fide book - sellers . 
Books will not be sent by V. P. P. 

The cost of the books together with the sales tax , packing and postal charges, 
should be sent in advance to : 


THE CURATOR , 
GÖVRRNMENT ORIENTAL MANUSCRIPTS 
LIBRARY , UNIVERSITY BUILDINGS . 
TRIPLICANE , MADRAS 5 . 

INDIA . 


Mi L. J. PRESS, MADRĀS - 4 . 


F 


